Terrorism Series - 1 


அல்‌ காயிதா 


ஓர்‌ அறிமுகம்‌ 


பா. ராகவன்‌ 


அல்‌ காயிதா: ஓர்‌ அறிமுகம்‌ 


பா. ராகவன்‌ 
Copyright © 2019 by Pa Raghavan 


All rights reserved. No part of this publication may be reproduced, 
distributed, or transmitted in any form or by any means, including 
photocopying, recording, or other electronic or mechanical methods, without 
the prior written permission of the author, except in the case of brief 
quotations embodied in critical reviews and certain other noncommercial uses 
permitted by copyright law. 


Author’s Home Page: www.Writerpara.com 
Email: writerpara@gmail.com 


சர்வதேச தீவிரவாத இயக்கங்கள்‌ வரிசை - 1 


அல்காயிதா 


பொருளடக்கம்‌ 


அடித்தளம்‌ உருவாகிறது 
கட்டுமானம்‌ நடக்கிறது 
பூச்சுவேலை செய்கிறார்கள்‌ 
சாரம்‌ கட்டி மேலே ஏறுதல்‌ 
தளம்‌ தயாராகிறது 
இடித்து நொறுக்கி 


உதிர்த்துப்‌ போடுதல்‌ 


ஆட்கள்‌ வேலை செய்கிறார்கள்‌ 


முன்னுரை 


அமெரிக்காவில்‌ உள்ள உலக வர்த்தக மையக்‌ கட்டடங்கள்‌ மற்றும்‌ 
ராணுவத்‌ தலைமையகமான பெண்டகன்‌ ஆகியவற்றின்மீது அல்‌ 
காயிதா அமைப்பு நிகழ்த்திய தாக்குதல்‌ சம்பவத்துக்குப்‌ பிறகுதான்‌ அல்‌ 
காயிதாவைக்‌ குறித்துத்‌ தகவல்கள்‌ தேடத்‌ தொடங்கினேன்‌. 


2003ம்‌ ஆண்டுத்‌ தொடக்கத்தில்‌ குமுதம்‌ ரிப்போர்ட்டர்‌ இதழில்‌ 
அமெரிக்காவின்‌ அரசியல்‌ வரலாற்றைத்‌ தொடராக எழுத நேர்ந்தபோது 
அல்‌ காயிதா குறித்து மேலும்‌ விவரங்கள்‌ அறிவதற்காக ஏராளமான 
புத்தகங்கள்‌, பத்திரிகைக்‌ கட்டுரைகள்‌, ஒசாமா பின்லேடனின்‌ பழைய 
பேட்டிகள்‌ என்று தேடித்தேடிப்‌ படித்தேன்‌. இணையத்தில்‌ அல்‌ காயிதா 
ஆதரவுத்‌ தளங்கள்‌ அப்போது ஏராளமாக இருந்தன. (பின்னால்‌ 
அனைத்தும்‌ அழிக்கப்பட்டுவிட்டன.) அந்த அமைப்பின்‌ கொள்கைகள்‌, 
குறிக்கோள்‌, மதவாத அறிக்கைகள்‌, பிரகடனங்கள்‌, அவ்வப்போது 
வெளியிடப்பட்ட ஃபத்வாக்களின்‌ மொழிபெயர்ப்பு என்று எத்தனையோ 
கிடைத்தன. 


சில இணையக்‌ குழுக்களும்‌ அல்‌ காயிதாவுக்கு ஆதரவாக 
இயங்கிவந்தன. அவற்றிலும்‌ மெளன உறுப்பினராக, வெறும்‌ 
பார்வையாளனாகப்‌ பங்குபெற்று அங்கே பேசப்படுபவற்றை கவனித்து 
வந்தேன்‌. (உறுப்பினராகாமல்‌ இங்கெல்லாம்‌ உள்ளே நுழைய 
முடியாது.) 


படிக்கப்‌ படிக்க, ஒரு தீவிரவாத இயக்கம்‌ எப்படியொரு தொழில்‌ 
நேர்த்தியுடன்‌ வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற பிரமிப்பும்‌ அச்சமும்‌ 
ஒருசேர உண்டாயின. ஒசாமா பின்லேடன்‌ என்கிற தனிமனிதனைப்‌ 
புரிந்துகொள்வது எனக்கு ஒரு சவாலாயிற்று. மிகப்பெரிய புத்திசாலி. 
திட்டமிடுவதில்‌ சூரர்‌. அந்த மூளை அப்படியே ஆக்கப்பணிகளுக்குப்‌ 
பயன்பட்டிருக்குமானால்‌ பல தேசங்களின்‌ அரசுகள்‌ சாதிக்கமுடியாத 
பல சாதனைகளை அந்தத்‌ தனிமனிதர்‌ செய்திருக்கக்‌ கூடும்‌ என்று 
தோன்றியது. துரதிருஷ்டவசமாக சர்வதேச அளவில்‌ இயங்கிவரும்‌ 
அழிவு சக்திகளின்‌ மிகப்பெரிய பிரதிநிதியாக அவர்‌ இருக்கிறார்‌. 


பேசிப்‌ பயனில்லை. ஒசாமாவால்‌ வேறு எந்தவிதமாகவும்‌ 
இருக்கமுடியாது என்பதுதான்‌ நிதர்சனம்‌. 


டாலர்‌ தேசம்‌ எழுதியபோதும்‌, “9/11: சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்சி' 
எழுதியபோதும்‌ அல்‌ காயிதாவைக்‌ குறித்த பல விவரங்களை 
ஆங்காங்கே சிறிதளவு சொல்லியிருந்தேன்‌. தேவைக்கேற்ப. அவசியம்‌ 
ஏற்படும்போது மட்டும்‌. அந்த இயக்கம்‌ குறித்தே ஒரு முழு நூல்‌ 
எழுதலாம்‌ என்று அப்போது தோன்றவில்லை. 


இப்போது தோன்றியது; அதனால்‌ எழுதினேன்‌. 


ரோஹன்‌ குணரத்னவின்‌ “Inside Al Qaeda : global Network of terror’ 
மற்றும்‌ லூயிஸ்‌ எஸ்‌.ஆர்‌. வாஸ்‌ எழுதிய “08வாக Bin laden : King of terror 
or saviour of Islam?’ என்ற நூலும்‌ அல்‌ காயிதா குறித்த நம்பகமான 
விவரங்களை அளிக்கும்‌ நூல்கள்‌. என்னுடைய இந்நூலின்‌ 
தகவல்களைச்‌ சரிபார்க்க இவ்விரு புத்தகங்களையும்‌ 
பயன்படுத்தியிருக்கிறேன்‌ என்பதை நன்றியுடன்‌ குறிப்பிட 
விரும்புகிறேன்‌. டைம்‌, நியூஸ்‌ வீக்‌, கார்டியன்‌ போன்ற பத்திரிகைகள்‌ 
அவ்வப்போது வெளியிட்ட பல கட்டுரைகள்‌, பல தேசங்களின்‌ உளவு 
அமைப்புகள்‌ அல்‌ காயிதா குறித்து வெளியிட்டிருக்கும்‌ தகவல்கள்‌ 
(இணையத்தில்‌ கிடைக்கின்றன) எனக்குப்‌ பெருமளவு உதவி 
செய்திருக்கின்றன. 


ஒட்டுமொத்த உலக மக்களையும்‌ அச்சமூட்டும்‌ இயக்கமான அல்‌ 
காயிதா குறித்துத்‌ தமிழ்‌ வாசகர்கள்‌ புரிந்துகொள்வதற்கு இந்தப்‌ புத்தகம்‌ 


பயன்படவேண்டுமென்பதே என்‌ நோக்கம்‌. 

வாசிப்பு சுவாரசியம்‌ கருதி, ஒரு நாவலுக்கான மொழியை இந்தக்‌ 
கட்டுரை நூலுக்கு அளித்திருக்கிறேனே தவிர இது நாவலல்ல. 
சம்பவங்கள்‌, மாதம்‌, தேதி விவரங்கள்‌, உள்ளே வருகிற நபர்கள்‌ 
அத்தனை பேரும்‌ நிஜம்‌. வெயில்‌, குளிர்‌, இரவு, பகல்‌ அனைத்தும்‌ 
உண்மை. எழுதப்பட்ட விதத்தில்‌ மட்டுமே இது ஒரு நாவல்‌ போல்‌ 
இருக்கும்‌. எழுதப்பட்டிருக்கும்‌ விஷயங்கள்‌ எதுவும்‌ உண்மைக்கு 
ஓரங்குலம்‌ கூடத்‌ தள்ளி இருக்காது. 


இந்த உத்தரவாதத்தைத்‌ தரமுடியும்‌. இனி இது உங்களுக்கு. 


அன்புடன்‌ 
பா. ராகவன்‌ 


அடித்தளம்‌ உருவாகிறது 


மிகவும்‌ இருட்டாக இருந்தது அந்த அறை. சற்று தூரத்தில்‌ இருந்த ஒரு 
திரைச்சீலையின்‌ பின்னால்‌ ஒளியின்‌ அளவு குறைக்கப்பட்டு ஒப்புக்கு 


ஒரே ஒரு ஹரிக்கேன்‌ விளக்கு வைத்திருந்தார்கள்‌. கூடியிருந்தவர்கள்‌ 
ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ பார்த்துக்கொள்ள வேண்டுமென்கிற அவசியம்‌ 
இல்லை. எல்லோருடைய முகத்திலும்‌ பதற்றமும்‌ கவலையும்தான்‌ 
இருக்கும்‌. சந்தேகமில்லை. அதைப்‌ பார்த்து என்ன ஆகப்போகிறது? 


ஆனால்‌ பேசியாகவேண்டும்‌. நிறைய விஷயங்களில்‌ உடனடியாக 
முடிவெடுத்தாக வேண்டும்‌. ஆள்கள்‌ போதாது. ஆயுதங்கள்‌ போதாது. 
அனுபவம்‌ போதாது. நவீன யுகத்து யுத்தங்களில்‌ விஷ அம்புகள்‌ 
உதவாது. நாட்டு வெடிகுண்டுகளும்‌ குடிசைத்‌ தொழிலாளிகளால்‌ 
தயாரிக்கப்பட்ட சாதாரணத்‌ துப்பாக்கிகளும்‌ கண்டிப்பாக உதவாது. 
எதிரி பலம்‌ மிக்கவன்‌. ஆயிரக்கணக்கில்‌ சாரி சாரியாக வந்து 
இறங்கிக்கொண்டிருக்கிறான்‌. அவனுக்குப்‌ பின்னால்‌ ஒரு கிராமமே 
நகர்ந்து வருவது போல பீரங்கிகள்‌ வந்துகொண்டிருக்கின்றன. 
கர்ப்பிணிப்‌ பெண்கள் போல்‌ அசைந்து அசைந்து அவை பூமியைத்‌ 
தேய்த்துக்கொண்டு எல்லைதாண்டிக்கொண்டிருக்கின்றன. 
கரகரகரவென்று சத்தமெழுப்பிக்கொண்டு முன்னால்‌ விரைந்து வரும்‌ 
அழுக்குப்‌ பச்சை ராணுவ லாரிகளில்‌ குப்பைபோல இயந்திரத்‌ 
துப்பாக்கிகளைக்‌ கொட்டிக்‌ குவித்திருக்கிறார்கள்‌. ஒரு லாரியிலிருந்து 
இன்னொரு லாரிக்கு வாக்கி டாக்கியில்‌ பேசிக்கொள்கிறார்கள்‌ என்று 
ஒற்றர்கள்‌ வந்து சொன்னார்கள்‌. கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ 
தொழில்நுட்பம்‌ வளர்ந்து எங்கோ போய்க்கொண்டிருக்கிறது. உலகம்‌ 
மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம்தான்‌ 
நாட்டுவெடிகுண்டுகளைக்‌ கட்டிக்கொண்டு அழுகிறோம்‌. 


அவர்கள்‌ மொத்தம்‌ ஆறேழுபேர்‌ அங்கே கூடியிருந்தார்கள்‌. 
அத்தனைபேரும்‌ இதைத்தான்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ 
பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. ஏதாவது செய்யவேண்டும்‌. செய்துதான்‌ 
ஆகவேண்டும்‌. ஆனால்‌ என்ன செய்வது? அதுதான்‌ புரியவில்லை. 
என்ன செய்யவேண்டும்‌ என்பதில்‌ அவர்களுக்குக்‌ குழப்பமில்லை. 
ஆனால்‌ எப்படிச்‌ செய்வது என்பதுதான்‌ புரியவில்லை. 


எல்லைதாண்டி வந்துகொண்டிருக்கும்‌ சோவியத்‌ எதிரிகளை எதிர்ப்பது, 
அவர்களுடன்‌ யுத்தம்‌ செய்து விரட்டியடிப்பது; அல்லது செத்து மடிவது. 
இதுதான்‌ நோக்கம்‌. இதுதான்‌ இலக்கு. இதுவே தீர்மானமும்‌ கூட. 
ஆனால்‌ சோவியத்‌ படையின்‌ பலத்துக்கு முன்னால்‌ தங்கள்‌ வசம்‌ 
இருக்கும்‌ சுமார்‌ அறுபது வீரர்களும்‌ நாற்பது அல்லது நாற்பத்தைந்து 
துப்பாக்கிகளும்‌ சில நூறு வெடிகுண்டுகளும்‌ எந்த மூலைக்கு? 


உடனடியாக ஏதாவது செய்யவேண்டும்‌. படைக்கு ஆள்‌ 
திரட்டவேண்டியதுதான்‌ மிக முக்கியம்‌. அதன்பின்‌ போர்ப்பயிற்சி 
தருவது. ஆயுதங்கள்‌ தருவது. பதுங்கியிருக்கும்‌ பாகிஸ்தானிலிருந்து 
எல்லை தாண்டி, தாயகமான ஆப்கனிஸ்தானுக்குப்‌ போய்‌, அங்கே வந்து 
சேர்ந்திருக்கும்‌ சோவியத்‌ வீரர்களை எதிர்ப்பது. 


இது நடக்குமா என்பது முதலாவது சந்தேகம்‌. ஒருவேளை 
படைதிரட்டிக்கொண்டு புறப்பட்டாலும்‌ ஒரு யுத்தம்‌ என்று சொல்லும்‌ 
அளவுக்குத்‌ தங்கள்‌ எதிர்ப்பைக்‌ குறைந்தபட்சம்‌ ஒருவாரம்‌ 
தொடருமளவுக்காவது தங்கள்‌ வசம்‌ ஆள்கள்‌ இருப்பார்களா என்பது 


இரண்டாவது சந்தேகம்‌. அதையெல்லாம்‌ மீறி யுத்தத்தில்‌ வெற்றி? 


இதுவும்‌ சந்தேகம்தான்‌. மாறாக, இதே பெஷாவரில்‌ இதே போன்ற 
நள்ளிரவுகளை இதேபோல்‌ கவலைப்பட்டுக்கொண்டு கழித்துவிட்டுப்‌ 
போகலாம்‌. தேசத்துக்காகக்‌ கண்ணீர்‌ சிந்திய திருப்தியுடன்‌ 
உயிர்விடலாம்‌. ரத்தம்‌ சிந்தும்‌ சந்தர்ப்பம்‌ ஒருவேளை கிடைக்காது 
போகுமானால்‌. 


கூடியிருந்தவர்களுள்‌ வயதில்‌ மூத்தவரும்‌ ஜமாத்‌ ஏ இஸ்லாமி 
இயக்கத்தின்‌ தலைவருமான புர்ஹானுத்தின்‌ ரப்பானி (Bயhauddin 
Rabbani) எழுந்துபோய்‌ மணி பார்த்தார்‌. நள்ளிரவைத்‌ தாண்டி நாற்பது 
நிமிடங்கள்‌ கடந்திருந்தன. மண்‌ குடுவையிலிருந்து சிறிது நீர்‌ 
அருந்திவிட்டு வந்து அமர்ந்தார்‌. 

“மிகவும்‌ களைப்பாக இருக்கிறது. கொஞ்சநேரம்‌ படுக்கலாமா?' என்று 
கேட்டார்‌ சையது அகமது கைலானி (Syed Ahmed Gailani). பெரிய 
மார்க்க அறிஞர்‌. மஹஜ்‌ ஏ மிலி (Mகhaz-1-KMilli) இயக்கத்தின்‌ தலைவர்‌. 


“இன்னும்‌ அரைமணி பார்க்கலாமே' என்றார்‌ ரப்பானி. அவரது பார்வை 
அடிக்கடி அந்தச்‌ சிறு மண்‌ வீட்டின்‌ வாசல்பக்கம்‌ 
போய்வந்துகொண்டிருந்தது. வெளியே காவலுக்கு இருந்த இளைஞனை 
அழைத்தார்‌. “அவர்‌ வந்ததும்‌ பெயர்‌ கேள்‌. ஒசாமா என்று சொல்வார்‌. 


உடனே உள்ளே அனுப்பிவிடு' என்று சொல்லிவைத்தார்‌. 
காவலாளி தலையசைத்தான்‌. 


“அவர்‌ உள்ளே வந்ததும்‌ நீ வாசல்கதவை அடைத்துவிட்டு அந்தப்‌ 
பழைய லாரியை நகர்த்திவந்து வாசல்‌ மறைக்கும்படி வைத்துவிட்டு நீ 
அதன்மீது ஏறிப்‌ படுத்துக்கொள்‌. வேறு யாராவது வந்தால்‌ மட்டும்‌ 
தகவல்‌ கொடு.' 


மீண்டும்‌ தலையசைத்துவிட்டு காவலாளி வெளியே போனான்‌. 
அவர்கள்‌ மீண்டும்‌ பேசத்‌ தொடங்கினார்கள்‌. 


ஆப்கனிஸ்தானை சோவியத்‌ யூனியன்‌ ஆக்கிரமித்துவிட்டது. புரட்சி 
செய்து அதிபர்‌ நூர்‌ முகம்மது தராக்கியை வீழ்த்திவிட்டு ஆட்சியைப்‌ 
பிடிக்கத்‌ தெரிந்த ராணுவத்‌ தளபதி அஃபிசுல்லா அமீன்‌, அடிப்படையில்‌ 
ஒரு தத்தி. சர்வமுட்டாள்‌. இல்லாவிட்டால்‌ ஐம்பது ஆண்டுகளுக்கும்‌ 
மேலாக ஆப்கனுடன்‌ நெருக்கமான நட்புகொண்டிருந்த சோவியத்‌ 
யூனியனின்‌ உறவை ஒரேநாளில்‌ தூக்கி எறிவாரா? எத்தனை பெரிய 
தேசம்‌! எத்தனை வல்லமை பொருந்திய அரசு! அப்படியொரு அரசை 
எதிர்ப்பது என்று முடிவு செய்தால்‌ முதலில்‌ அதற்குத்‌ தம்மைத்‌ 
தயார்ப்படுத்திக்கொள்ள வேண்டாமோ? கண்மூடித்தனமாக 
சோவியத்துக்கு எதிராகத்‌ தொடர்ந்து பேசி விரோதம்‌ வளர்த்துவிட்டார்‌. 


ஆப்கனுக்கு சோவியத்‌ உறவு முறிகிறது என்பது தெரிந்ததுமே அங்கே 
அமெரிக்கா தன்‌ காய்களை நகர்த்த ஆரம்பித்துவிட்டது. 
ஆப்கனிஸ்தானில்‌ இருந்த நூற்றுக்கணக்கான சிறு புரட்சிக்குழுக்களைக்‌ 
கொம்புசீவி விட்டு ஆட்சியதிகாரத்தை வளைத்துப்பிடிக்க ஒரு ரகசிய 
ஏற்பாடு நடந்துகொண்டிருக்கிறது. இதையெல்லாம்‌ பார்த்துக்கொண்டு 
சும்மா இருக்க சோவியத்‌ யூனியன்‌ என்ன பைத்தியமா? 


படை கிளப்பிக்கொண்டு வந்துவிட்டார்கள்‌. வந்த இரண்டாம்‌ நாளே 
அஃபிசுல்லா அமீன்‌ சுற்றிவளைக்கப்பட்டு 
சுட்டுக்கொல்லப்பட்டுவிட்டார்‌. இப்போது யுத்தம்‌ ஆப்கனுக்கும்‌ 
சோவியத்‌ யூனியனுக்குமா? சோவியத்‌ யூனியனுக்கும்‌ 
அமெரிக்காவுக்குமா? 


அமெரிக்கா அடிபட்ட புலி. சும்மா இருக்கப்போவதில்லை. அதில்‌ 
சந்தேகமே இல்லை. நிலைமை மோசமாவதற்குள்‌ ஆப்கனில்‌ 
மிச்சமிருக்கும்‌ சில நூறு தேசபக்தர்கள்‌ ஒன்றுகூடியாவது சோவியத்‌ 
படைகளை விரட்டியடித்து ஆப்கன்‌, ஆப்கன்‌ மக்களுக்கே என்பதை 


நிலைநிறுத்தியாகவேண்டும்‌. ஆனால்‌ எப்படிச்‌ செய்வது? ஆள்பலம்‌ 
இல்லை. படைபலம்‌ இல்லை. ஆயுதபலம்‌ அறவே இல்லை. 


அவர்கள்‌ திரும்பத்திரும்ப அதையேதான்‌ பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. 
தூக்கம்‌ வேறு கண்ணைச்‌ சுற்றிக்கொண்டிருந்தது. படுக்கலாம்‌ என்று 
முடிவு செய்த கணத்தில்‌ கதவு தட்டப்பட்டது. கொடித்தோன்றும்‌ 
தோரண வாயில்‌ காப்போன்‌. 


“ஐயா அவர்‌ வந்துவிட்டார்‌.' 
“உள்ளே வரச்சொல்‌' என்று அவசரமாகச்‌ சொன்னார்‌ ரப்பானி. 


சில வினாடிகளில்‌ அந்த இளைஞன்‌ அறைக்குள்‌ நுழைந்து 
அனைவருக்கும்‌ வணக்கம்‌ சொன்னான்‌. வெளியே கதவு இழுத்துச்‌ 
சாத்தப்பட்டு, ஓட்டமுடியாத ஓர்‌ உடைந்த லாரி நகர்த்திவரப்பட்டு 
அறையின்‌ வாசலில்‌ நிறுத்தப்பட்டது. லாரிக்கு மறுபுறமிருந்து 
பார்த்தால்‌ அந்தச்‌ சிறு மண்வீடு இருப்பதே தெரியாது. 

“வாருங்கள்‌' என்றார்‌ ரப்பானி. “நாம்‌ கீழே போய்விடலாம்‌' என்று 
சொல்லிவிட்டு தான்‌ அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து, தரை 
விரிப்பை அகற்றினார்‌. அடியில்‌ ஓராள்‌ நுழையுமளவு ஒரு சிறு மரக்கதவு 
தரையோடு தரையாகப்‌ புதைக்கப்பட்டிருந்தது. 


ரப்பானி அந்தக்‌ கதவைப்‌ பிடித்து இழுக்க, திறந்துகொண்டது. அந்தச்‌ 
சிறு மண்‌ வீட்டின்‌ அடியில்‌ சுமார்‌ பத்து பேர்‌ அமரும்‌ அளவுக்கு ஒரு 
நிலவரை இருந்தது. அவர்கள்‌ ஒருவர்‌ பின்‌ ஒருவராக அந்த அறைக்குள்‌ 
இறங்கினார்கள்‌. நெருக்கமாக சுற்றி அமர்ந்துகொண்டார்கள்‌. 


ரப்பானி, மரக்கதவை மீண்டும்‌ நகர்த்தி, வழியை அடைத்தார்‌. உடனே 
அவர்கள்‌ பேசத்‌ தொடங்கினார்கள்‌. 


“இந்த இளைஞர்தான்‌ ஒசாமா. சவூதி மன்னர்‌ ஃபைஸல்‌ இப்ன்‌ அப்துல்‌ 
அஜிஸின்‌ (1'வ/5வ! ibn Abdul Aziz) நெருங்கிய நண்பரான முகம்மது 
பின்லேடனின்‌ மகன்‌.' என்று அவரை அறிமுகம்‌ செய்துவைத்தார்‌ 
ரப்பானி. 


“முகம்மது பின்லேடனா? கேள்விப்பட்ட பெயராக இருக்கிறதே? 
ஜெருசலேமில்‌ உள்ள அல்‌ அக்ஸா மசூதியைச்‌ செப்பனிட்டுக்‌ கொடுத்த 
அந்த காண்ட்ராக்டரையா சொல்கிறீர்கள்‌?' என்று கேட்டார்‌ 
கூடியிருந்தவர்களுள்‌ ஒருவரான நபி முஹம்மதி (Nabi Muhammadi). 


“அவரேதான்‌. மெக்கா, மெதினாவில்‌ உள்ள புனிதப்‌ பள்ளிவாசல்களில்‌ 
என்ன கட்டுமானப்‌ பணி இருந்தாலும்‌ சவூதி மன்னர்‌ அவரிடம்தான்‌ 
பொறுப்பை அளிப்பது வழக்கம்‌. பின்லேடன்‌ க்ரூப்‌ அங்கே மிகவும்‌ 
பிரசித்தம்‌' என்றார்‌ ரப்பானி. 


அனைவரது பார்வையும்‌ ஒசாமாவின்‌ மீதே இருந்தது. 
நெடுநெடுவென்று உயரமாக, ஈர்க்குச்சி மாதிரி இருந்தார்‌ அவர்‌. 
வயதென்ன ஒரு இருபது, இருபத்திரண்டு இருக்குமா?* (* ஒசாமா 
பிறந்தது, ஜூலை 30, 1957ம்‌ ஆண்டு. அவர்‌ ஆப்கன்‌ புரட்சிகர 
இயக்கங்களின்‌ தலைவர்களை பாகிஸ்தானில்‌ முதல்‌ முதலில்‌ சந்தித்தது 
ஜனவரி 1980ல்‌. தேதி தெரியவில்லை.) ஆறரை அடி என்பது அசாத்திய 
உயரம்தான்‌. இளமை மிடுக்கு தோள்களில்‌ தெரிகிறது. இந்த வயதில்‌ 
சொந்தச்‌ சகோதரர்கள்‌ துன்பத்தில்‌ சாதல்‌ கண்டு சிந்தை இரங்கி, ரகசிய 
விமானம்‌ ஏறி பாகிஸ்தான்‌ வந்து இறங்கி, ஆறுமணிநேரம்‌ பயணம்‌ 
செய்து வந்து சேர்ந்திருக்கிறார்‌. வழியில்‌ என்ன சாப்பிட்டாரோ 
என்னமோ? ஆனால்‌ முகத்தில்‌ ஒரு களைப்பு? ஒரு சலிப்பு? ம்ஹும்‌. 
நள்ளிரவுப்போதுக்கான உறக்கத்தின்‌ சுவடுகளற்ற விழிகள்‌, ஒரு 
பூனையின்‌ விழிகள்‌ போல்‌ பளபளத்துக்கொண்டிருந்தன. அடிக்கடி 
ஆள்காட்டி விரலால்‌ மூக்கைத்‌ தடவிக்கொண்டிருந்தார்‌. பார்வை 
அங்கும்‌ இங்கும்‌ அலைபாய்ந்துகொண்டிருந்தது. புதிய இடம்‌, புதிய 
மனிதர்கள்‌, தாய்நாட்டிலிருந்து முதல்முறையாக வெளியே 
வந்திருக்கிறோம்‌ என்கிற தயக்கம்‌ எதுவுமே அவரிடம்‌ இல்லை. 
பிறந்ததிலிருந்து பழகிவருபவர்கள்‌ போலப்‌ பார்வையில்‌ அப்படியொரு 
சிநேகம்‌. மேலான புன்னகை. 


“வந்து சேர மிகவும்‌ சிரமப்பட்டீர்களோ?' என்று கேட்டார்‌ ஒருவர்‌. 


“அதெல்லாம்‌ இல்லை. நான்‌ இங்கே வருவதற்கு சவூதி அரசாங்கம்‌ 
நிறைய உதவி செய்தது' என்று ஒசாமா சொன்னார்‌. 


“சவூதி மன்னருக்கு நம்மீது அனுதாபம்‌ உண்டு. ஏதாவது 
செய்யவேண்டும்‌ என்றுதான்‌ விரும்புகிறார்‌. ஆனால்‌ அவரால்‌ என்ன 
செய்யமுடியும்‌? ஆப்கன்‌ விஷயத்தில்‌ அவர்‌ தலையிட்டால்‌ வீணாக 
சோவியத்‌ யூனியனின்‌ பகையைச்‌ சம்பாதித்துக்கொள்ளவேண்டி வரும்‌.' 
என்று ரப்பானி சொன்னார்‌. 


“எனக்கு நிலைமையை விளக்குவீர்களா?' என்று ஒசாமா நேரடியாக 
விஷயத்துக்கு வந்தார்‌. 


அவருக்கு புர்ஹானுத்தீன்‌ ரப்பானியையும்‌, அந்தக்‌ கூட்டத்திலிருந்த 
இன்னொருவரான அப்துர்‌ ரப்‌ ரசூல்‌ சயஃப்பையும்‌ (Abdur Rab Rasool 
Sayyaf) ஏற்கெனவே ஒரு முறை ஹஜ்ஜுக்குப்‌ போகும்போது சந்தித்த 
பழக்கம்‌ இருந்தது. மற்றவர்களை அவர்‌ சந்திப்பது அதுவே முதல்‌ முறை. 
அங்கே ஹிஸ்ப்‌ - ஏ- இஸ்லாமி அமைப்பின்‌ தலைவர்‌ குல்புதீன்‌ 
ஹெக்மதியார்‌ இருந்தார்‌. அதே அமைப்பைச்‌ சேர்ந்த இன்னொரு 
தலைவரான யூனுஸ்‌ காலிஸ்‌ இருந்தார்‌. ஹர்கத்‌ ஏ இன்குலாப்‌ 
இஸ்லாமி என்னும்‌ இயக்கத்தைச்‌ சேர்ந்த நபி முகம்மதி இருந்தார்‌. 
சையத்‌ அகமது கைலானி, சிப்கத்துல்லா முஜாதிதி போன்ற வேறு சில 
இயக்கங்களின்‌ பிரமுகர்கள்‌ இருந்தார்கள்‌. எல்லோரைவிடவும்‌ 
புகழ்பெற்ற போராளியாகக்‌ கருதப்பட்ட ஜமாத்‌ ஏ இஸ்லாமியின்‌ 
கமாண்டர்‌ அகமது ஷா மசூத்‌ அங்கே இருந்தார்‌. 

ஒசாமாவின்‌ வேகமும்‌ ஆர்வமும்‌ அவர்கள்‌ அனைவருக்கும்‌ சற்றே 
வியப்பளித்தது. சவூதி அரேபியாவிலிருந்து வந்திருக்கும்‌ இளைஞன்‌. 
நியாயமாகப்‌ பார்த்தால்‌ படிக்கிற வயது. ஆப்கனிஸ்தான்‌ பிரச்னை 
குறித்து உலகுக்குத்‌ தெரிந்தது குறைவு. தெரியாத விஷயங்கள்‌ மிக 
அதிகம்‌. ஆனால்‌ எங்கிருந்தோ விவரங்களைத்‌ தேடித்தெரிந்துகொண்டு, 
ஏதாவது உதவி செய்யலாமா என்று கேட்பதற்காகவே ஓர்‌ இளைஞன்‌ 
இத்தனை தூரம்‌ புறப்பட்டு வருவானா? அப்படி என்ன ஆர்வம்‌ 
அவனுக்கு? 

ஒசாமா புன்னகையுடன்‌ பதில்‌ சொன்னார்‌. “எந்த முஸ்லிமை யார்‌ 
அடித்தாலும்‌ எனக்கு வலிக்கும்‌.' 

அதற்குமேல்‌ அவர்களுக்கு நேரத்தைக்‌ கடத்திக்கொண்டிருக்க 
விருப்பமில்லை. இருக்கிற நிலைமையை அவர்கள்‌ ஒசாமாவுக்கு 
விளக்கிச்‌ சொல்ல ஆரம்பித்தார்கள்‌. 


சோவியத்‌ யூனியன்‌ படையெடுத்து வந்து ஆப்கனை 
அபகரித்திருக்கிறது. அதிபர்‌ அஃபிசுல்லா அமீன்‌ கொலை 
செய்யப்பட்டுவிட்டார்‌. நடப்பது சோவியத்‌ ஆட்சிதான்‌. எப்படியாவது 
அந்த கம்யூனிஸ்டுகளை விரட்டியடிக்க வேண்டும்‌. நாத்திகர்கள்‌ நமது 
தேசத்தை ஆள்வதை ஒருபோதும்‌ சகித்துக்கொண்டிருக்க முடியாது. 


ஒசாமா சொன்னார்‌ : “அவர்கள்‌ நாத்திகர்களா, ஆத்திகர்களா என்பது 
முக்கியமல்ல. அந்நியர்கள்‌. அவ்வளவுதான்‌. அதுவும்‌ இஸ்லாத்துக்கு 
விரோதமானவர்கள்‌. ஆகவே சந்தேகமில்லாமல்‌ 
ஒழிக்கப்படவேண்டியவர்கள்‌.' 


என்ன செய்யலாம்‌ என்று அவர்கள்‌ அத்தனை பேரும்‌ ஆர்வமுடன்‌ 
கேட்டார்கள்‌. ஒசாமாவைவிட வயதிலும்‌ அனுபவத்திலும்‌ மூத்தவர்கள்‌. 
அவர்களுக்கு ஆயுதங்களுடன்‌ பரிச்சயம்‌ உண்டு. ராணுவம்‌ குறித்த 
ஓரளவு ஞானமும்‌ அவர்களுக்கு உண்டு. இல்லாதது ஆள்பலமும்‌ 
பணபலமும்தான்‌. 


ஆனால்‌ ஒசாமாவுக்கு அப்போது துப்பாக்கி எப்படி இருக்கும்‌ 
என்பதுகூடத்‌ தெரியாது. ஒரு யுத்தம்‌ எப்படி நிகழும்‌ என்று தெரியாது. 
போர்த்‌ தந்திரங்கள்‌, ஒற்றறிதல்‌, அணிவகுத்தல்‌, வியூகம்‌ அமைத்தல்‌, 
ஆயுதச்‌ சேகரிப்பு, பாதுகாத்து வைத்தல்‌ எது குறித்தும்‌ அரிச்சுவடி கூடத்‌ 
தெரியாது. 


அவரிடம்‌ பணம்‌ இருந்தது. கற்பனை செய்யமுடியாத அளவுக்குப்‌ பணம்‌. 
கட்டுமானத்‌ தொழிலில்‌ கொடிகட்டிப்‌ பறந்தவரான அவரது தந்தை, 
தமது நான்கு மனைவியர்‌ மூலம்‌ பெற்றெடுத்த ஐம்பத்தியேழு 
குழந்தைகளுக்கும்‌ விட்டுச்‌ சென்ற சொத்தில்‌ ஒசாமாவின்‌ பங்குமட்டுமே 
நூறு கோடிகள்‌ இருந்தன. அவர்‌ மிகுந்த புத்திசாலித்தனமுடன்‌ தமக்குக்‌ 
கிடைத்த பணத்தைத்‌ தமது குடும்ப நிறுவனமான சவூதி பின்லேடன்‌ 
க்ரூப்பிலும்‌ இதரபல நிறுவனங்களிலும்‌ முதலீடு செய்து மேலும்‌ மேலும்‌ 
பெருக்கிக்கொண்டிருந்தார்‌. 

ஆப்கனிஸ்தான்‌ முஸ்லிம்கள்‌ அடிமைப்பட்டுக்கிடக்கிறார்கள்‌. 
அவர்களது விடுதலைக்காகப்‌ போராட இங்கே சில தலைவர்கள்‌ 
தயாராக இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ போதிய ஆள்பலம்‌ இல்லை. பணம்‌ 
இல்லை. ஆயுதங்கள்‌ இல்லை என்னும்போது தன்னிடம்‌ அத்தனை 
கோடிப்பணம்‌ கொட்டிக்கிடந்து என்ன பிரயோஜனம்‌? 


“எத்தனை வேண்டுமானாலும்‌ செலவழிக்க நான்‌ தயார்‌. பணத்தைப்‌ 
பற்றி நீங்கள்‌ கவலைப்படாதீர்கள்‌. உடனடியாக வேலையைத்‌ 
தொடங்குங்கள்‌' என்று ஒசாமா சொன்னார்‌. 


அவர்கள்‌ வியப்பின்‌ எல்லைக்கே சென்றார்கள்‌. எது இல்லை என்பதை 
நினைத்து அவர்கள்‌ அத்தனை வருத்தப்பட்டுக்கொண்டிருந்தார்களோ, 
அது தானாக வந்து குவிகிறேன்‌ என்கிறது. எங்கிருந்தோ வந்தான்‌, 
என்பெயர்‌ ஒசாமா என்றான்‌, இங்கிவனை நாம்பெற என்ன தவம்‌ 
செய்திருப்போம்‌ என்று கண்ணீர்‌ மல்கப்‌ பார்த்தார்கள்‌. 


ஒசாமாவின்‌ முகத்தில்‌ அதே புன்னகை அப்படியே நிலைத்திருந்தது. 
அந்த இரவு முழுவதும்‌ அவர்கள்‌ அந்தப்‌ புன்னகையில்‌ கட்டுண்டு 


கிடந்தார்கள்‌. 
0 


ஓரிரு வாரங்கள்‌ ரப்பானியுடன்‌ பெஷாவரிலேயே தங்கி நிலவரத்தை 
கவனித்துக்கொண்டிருந்தார்‌ ஒசாமா. ஆப்கனிஸ்தானில்‌ 
களப்பணியாற்றவேண்டிய கடமை இருக்க, தலைவர்கள்‌ மொத்தமாக 
இங்கே பாகிஸ்தானில்‌ அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தது அவருக்குச்‌ 
சரியாகப்‌ படவில்லை. அதே சமயம்‌, போதிய ஆயத்தங்கள்‌ இல்லாமல்‌ 
ஆப்கனுக்குள்‌ நுழைவதில்‌ இருந்த அபாயமும்‌ அவருக்குப்‌ புரிந்தது. 
போராளி இயக்கத்‌ தலைவர்கள்‌ ஆப்கனுக்குள்‌ நுழைந்தால்‌ 
உடனடியாக சோவியத்‌ படைகள்‌ அவர்களைக்‌ கைதுசெய்து சிறையில்‌ 
அடைத்துவிடும்‌. அதன்பின்‌ சுதந்தரம்‌ குறித்துக்‌ கனவுகாணக்‌ கூட 
ஆள்கள்‌ இருக்கமாட்டார்கள்‌. 

என்ன செய்யலாம்‌? 


அப்போதுதான்‌ அவர்‌ இஸ்லாமாபாத்தில்‌ இயங்கிவந்த சர்வதேச 
இஸ்லாமியப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ (International Islamic University) 
பேராசிரியர்‌ ஒருவரைச்‌ சந்தித்தார்‌. டாக்டர்‌ அப்துல்லா அஸம்‌ (பா. 
Abdullah Azzam). டாக்டருக்கு அப்போது வயது நாற்பத்தி ஒன்று. அவர்‌ 
ஜோர்டன்‌ குடியுரிமை பெற்ற பாலஸ்தீனியர்‌. யாசிர்‌ அரஃபாத்துடன்‌ 
இணைந்து பாலஸ்தீன்‌ விடுதலை இயக்கத்தில்‌ மிகத்‌ தீவிரமாக 
ஈடுபட்டவர்‌. பின்னாள்களில்‌ அரஃபாத்துடன்‌ கருத்து வேறுபாடுகள்‌ 
தோன்றி, இயக்கத்தை விட்டு (PLO) வெளியேறி, ஜோர்டனுக்குப்‌ 


போய்விட்டார்‌. 


மிகப்பெரிய மார்க்க அறிஞரான அப்துல்லா அஸ்மின்‌ திறமை அறிந்து 
பாகிஸ்தான்‌ அரசு அவரை இஸ்லாமாபாத்துக்கு வரவழைத்து, 
பல்கலைக்கழகத்தில்‌ பணியாற்றக்‌ கேட்டுக்கொண்டிருந்தது. 


டாக்டர்‌ அப்துல்லா அஸமை ஒசாமா சந்தித்த தருணம்‌ அவரது 
வாழ்க்கையில்‌ மிக முக்கியமானதொரு சந்தர்ப்பம்‌. இரண்டாவது 
அத்தியாயம்‌ என்று சொன்னால்‌ தவறில்லை. ஒசாமா என்கிற 
தனிமனிதர்‌, அல்‌ காயிதா என்கிற இயக்கமாகவும்‌ மலர்வதற்கான 
அடித்தளம்‌ அமைத்துக்‌ கொடுத்தவர்‌ அவர்தான்‌. முதல்‌ சந்திப்பிலேயே 
டாக்டர்‌ அப்துல்லா ஒசாமாவின்‌ மனத்தைக்‌ கவர்ந்தார்‌. 


என்ன மனிதர்‌ இவர்‌! எத்தனை விஷயங்கள்‌ தெரிந்திருக்கிறது 
இவருக்கு! வாழ்நாளெல்லாம்‌ படித்துக்கொண்டிருந்தால்‌ கூட 


இவரளவுக்குப்‌ படிக்கமுடியாது போலிருக்கிறதே! ஆனால்‌ இவர்‌ படிப்பு 
தவிரவும்‌ எத்தனை காரியங்களில்‌ ஈடுபட்டிருக்கிறார்‌! ஒரு பக்கம்‌ 
பாலஸ்தீன்‌ விடுதலைக்கான போராட்டம்‌. இன்னொரு பக்கம்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ வகுப்பெடுக்கும்‌ பணிகள்‌. மறுபுறம்‌ ஆப்கன்‌ 
போராளிகளை ஒருங்கிணைத்து, அவர்களுக்கு சித்தாந்த வகுப்பெடுத்து 
யுத்தமுனைக்கு அனுப்பும்‌ தீவிரம்‌. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக குர்‌ 
ஆனை ஆதியோடந்தமாக மனப்பாடமே செய்திருக்கிறார்‌! எத்தனை 
ஆயிரம்‌ ஹதீஸ்கள்‌ இவருக்கு சரளமாக நினைவுக்கு வருகின்றன! 
சிந்தனையில்‌, செயல்பாட்டில்‌ ஒரு சிறு பிசிறு கூட இல்லாமல்‌ 
இப்படிக்கூட ஓர்‌ ஒழுக்கமான வாழ்க்கை வாழமுடியுமா. 

பிரமித்துப்‌ போனார்‌ ஒசாமா. அந்தக்‌ கணமே டாக்டர்‌ அப்துல்லாவைத்‌ 
தமது மானசீக ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு, என்ன செய்யலாம்‌, என்ன 
செய்யவேண்டும்‌ என்று கேட்டார்‌. 


ஆப்கன்‌ போராளி இயக்கத்‌ தலைவர்களைப்‌ போல, டாக்டர்‌ 
அப்துல்லாவுக்குப்‌ பணம்‌ ஒருபோதும்‌ பிரச்னையாக இருந்ததில்லை. 
அவர்‌ ஒரு வார்த்தை சொன்னால்‌ அள்ளிக்கொண்டுவந்து 
கொட்டுவதற்கு சர்வதேச முஸ்லிம்‌ சமூகத்தினர்‌ தயாராக இருந்தார்கள்‌. 
ஆனால்‌ அமைப்பு ரீதியில்‌ அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு 
வழியில்லாமல்‌ இருந்தது. 


அவர்‌ சந்தேகமில்லாமல்‌ ஒரு சக்தி. ஆனால்‌ செயல்படுத்த ஒரு கருவி 
வேண்டியிருந்தது. துப்பாக்கியாகவும்‌ பீரங்கியாகவும்‌ அவரால்‌ 
இருக்கமுடியும்‌. உள்ளே வெடிபொருளாக இருக்க ஆள்கள்‌ 
தேவைப்பட்டார்கள்‌. அவரால்‌ திசைகாட்ட முடியும்‌. படகு செலுத்த 
மாலுமிகள்‌ வேண்டியிருந்தார்கள்‌. ஒன்றல்ல, நூறல்ல, ஆயிரமல்ல. 
லட்சக்கணக்கில்‌ ஆள்களை அவரிடம்‌ அளித்தாலும்‌ ஓரிரவில்‌ அத்தனை 
பேரையும்‌ அவரது மாணவர்களாக ஆக்கிக்கொண்டுவிட அவரால்‌ 
முடியும்‌. அவருக்குப்‌ பல கனவுகள்‌ இருந்தன. அகண்ட இஸ்லாமிய 
சாம்ராஜ்ஜியம்‌ என்பது அதில்‌ பெருங்கனவு. அடிமை வாழ்வில்‌ 
அவதிப்படும்‌ இஸ்லாமிய சமூகத்தினர்‌ எங்கிருந்தாலும்‌ தேடிச்சென்று 
விடுதலை பெற்றுத்தருவது அந்தக்‌ கனவின்‌ முதல்‌ அத்தியாயம்‌. 


கிட்டத்தட்ட அதே சிந்தனையுடன்‌, அதேமாதிரியான 
மனோபாவத்துடன்‌ இருந்த ஒசாமா, டாக்டர்‌ அப்துல்லாவைத்‌ தமது 
மானசீக குருநாதராக அப்போது ஏற்றுக்கொண்டதில்‌ 
வியப்பேதுமில்லை. 


அப்துல்லா சொன்னார்‌ : “சரி, நாம்‌ ஆப்கனிஸ்தான்‌ மக்களை 
மீட்பதற்காக ஓர்‌ அமைப்பு ஆரம்பிப்போம்‌. Aஓan Service Bureau என்பது 
அதன்‌ பெயராக இருக்கட்டும்‌. நான்‌ உலகெங்கும்‌ சுற்றி பணத்தையும்‌ 
ஆள்களையும்‌ திரட்டி அனுப்புகிறேன்‌. நீ இங்கேயே இருந்து பணத்தை 
ஆயுதங்களாக மாற்று. ஆள்களை வீரர்களாக மாற்று. ஜெயிக்க 
வேண்டும்‌ என்கிற வெறியை அவர்களுக்கு ஊட்டு.' 


1984ம்‌ ஆண்டு &ரதவ Service Bureau தொடங்கப்பட்டது. டாக்டர்‌ 
அப்துல்லா அரபு மண்‌ முழுவதும்‌ பயணம்‌ செய்து ஆப்கனிஸ்தானின்‌ 
நிலைமை குறித்து மாணவர்களிடையே உணர்ச்சிகரமான 
சொற்பொழிவுகள்‌ ஆற்றினார்‌. பத்து பத்தாக, நூறு நூறாக 
மாணவர்களைத்‌ திரட்டி அனுப்பிக்கொண்டே இருந்தார்‌. மத்தியக்‌ 
கிழக்கு மட்டுமல்லாமல்‌ மேற்கே அமெரிக்கா முதல்‌ கிழக்கே 
பிலிப்பைன்ஸ்‌ வரை அவர்‌ பயணம்‌ செய்தார்‌. போகிற 
இடங்களிலெல்லாம்‌ சொற்பொழிவுகள்‌. கேட்டவர்களெல்லாம்‌ அவர்‌ 
காலடியில்‌. 


மறுபக்கம்‌ சர்வதேச இஸ்லாமிய சமூகத்தினரிடையே ஆப்கனிஸ்தான்‌ 
யுத்தத்துக்காக மிகத்‌ தீவிரமாக நிதி திரட்டப்பட்டது. நிதி மிகுந்தவர்‌ 
பொற்குவியல்‌ தந்தார்கள்‌. நிதி குறைந்தவர்கள்‌ காசுகள்‌ தந்தார்கள்‌. 
எதுவுமே முடியாதவர்கள்‌ துண்டேந்திப்‌ பிச்சை எடுத்தாவது 
அளித்தார்கள்‌. ஒசாமாவும்‌ தம்‌ பங்குக்குக்‌ கணிசமான பணத்தை 
ஆயுதங்கள்‌ வாங்குவதற்காகவும்‌ வீரர்களுக்குப்‌ பயிற்சி 
அளிப்பதற்காகவும்‌ செலவிட்டார்‌. 


எண்பதுகளின்‌ முற்பகுதியில்‌ அவர்‌ இதைத்தவிர வேறு எந்த வேலையும்‌ 
பார்க்கவில்லை. சொந்த ஊருக்குக்‌ கூடப்‌ போகவில்லை. 
வருடக்கணக்கில்‌ மனைவியையும்‌ ஒரே மகனையும்‌ (தமது குருவுக்கு 
செலுத்தும்‌ மரியாதையாக, மகனுக்கு அப்துல்லா என்றே ஒசாமா 
பெயரிட்டிருந்தார்‌.) கூடப்‌ பார்க்காமல்‌ அவரால்‌ யுத்தப்பயிற்சி 
மேற்கொள்ள முடிந்தது. அவரது நெஞ்சக்கூட்டில்‌ 
தகித்துக்கொண்டிருந்த விடுதலை வேட்கை அப்படிப்பட்டது. 
ஆப்கனிஸ்தானின்‌ விடுதலை என்பதைத்‌ தமது தனிப்பட்ட 
கடமையாகவே அவர்‌ கருதினார்‌. வீரர்களுக்குப்‌ போர்ப்பயிற்சி 
அளிப்பதையும்‌, அதற்குமுன்‌ யுத்தத்தில்‌ பங்குபெற்றுத்‌ தலைமை 
தாங்குமளவு தன்னைத்‌ தயார்ப்படுத்திக்கொள்வதையும்‌ தமது ஒரே 
லட்சியமாகக்‌ கொண்டிருந்தார்‌. 


மறுபுறம்‌ சவூதி அரேபிய அரசின்‌ உளவுத்‌ துறையுடன்‌ அடிக்கடி 


தொடர்பு கொண்டு ஆப்கன்‌ தொடர்பான அரசுத்துறை சார்ந்த 
தகவல்களைப்‌ பெற்று யுத்தத்துக்கான தருணத்தை 
எதிர்பார்த்துக்கொண்டிருந்தார்‌. ஆப்கனிஸ்தான்‌ எங்கும்‌ ஏராளமான 
ரகசியப்‌ பயிற்சி முகாம்களை நிறுவி போர்ப்பயிற்சியைத்‌ 
தீவிரப்படுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. அதன்‌ பெயர்‌ அசுர உழைப்பு. பேய்‌ 
உழைப்பு. நோக்கம்‌ ஒன்று. திட்டம்‌ ஒன்று. செயலும்‌ ஒன்றேதான்‌. 
தருணம்‌, தருணம்‌. அதுதான்‌. அது ஒன்றுக்காகத்தான்‌ அவர்‌ 
காத்துக்கொண்டிருந்தார்‌. 

அந்தத்‌ தருணம்‌ வந்தபோது அவருக்கு எதிர்பாராத ஓரிடத்திலிருந்து 
நம்பமுடியாத உதவிகள்‌ கிடைக்கத்‌ தொடங்கின. 


0 
“யார்‌ இந்த ஒசாமா?' என்று கேட்டார்‌ ரொனால்ட்‌ ரீகன்‌. 


“சரியாகத்‌ தெரியவில்லை. சவூதி அரேபியாவைச்‌ சேர்ந்தவர்‌ 
என்றுமட்டும்‌ தெரிகிறது. பெரிய பணக்கார இளைஞன்‌. டாக்டர்‌ 
அப்துல்லாவுடன்‌ இணைந்து போராளிகளைத்‌ 
தயார்படுத்திக்கொண்டிருக்கிறான்‌'என்றார்கள்‌ எதிரே இருந்த சி.ஐ.ஏ., 
அதிகாரிகள்‌. 


“ஆப்கனிஸ்தானிலிருந்து சோவியத்‌ யூனியனை விரட்ட நாம்‌ அதிகம்‌ 
சிரமம்‌ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை 
போலிருக்கிறதே? நம்‌ பணியை அந்த இளைஞனே முடித்துவிடுவான்‌ 
என்று தோன்றுகிறது.' என்றார்‌ ரீகன்‌. 

“எங்களுக்கும்‌ அப்படித்தான்‌ தோன்றுகிறது. பிரசிடெண்ட்‌ 
அனுமதித்தால்‌ அவனுக்கு நாம்‌ ஏதாவது உதவி செய்யலாம்‌ என்று..' 
ரீகன்‌ யோசித்தார்‌. “செய்யலாம்‌, தப்பில்லை." 

உதவி, உடனே வந்தது. ஆயுதங்களாக. பணமாக. உளவுத்‌ 
தகவல்களாக. தொலைத்தொடர்புக்‌ கருவிகளாக. இன்னும்‌ என்ன 
வேண்டுமோ கேளுங்கள்‌ என்கிற கையெழுத்துப்‌ போட்ட வெற்றுக்‌ 
காசோலையாக. 

ஒசாமா இதை எதிர்பார்க்கவில்லை. சோவியத்‌ யூனியனை 


ஆப்கனிஸ்தானிலிருந்து விரட்டும்‌ தமது யுத்தத்துக்கு அமெரிக்கா 
ஆதரவளித்து உதவி செய்யமுன்வந்தபோது அவர்‌ மறுக்கவில்லை. 


ஆனால்‌ எச்சரிக்கையுடன்‌ இருக்கவேண்டும்‌ என்று தமக்குள்‌ 
சொல்லிக்கொண்டார்‌. ஒருமுறையல்ல, இருமுறையல்ல. எத்தனையோ 
முறை ஒசாமாவை அமெரிக்காவுக்கு “விருந்தாளி'யாக வந்துபோகச்‌ 
சொல்லி சி.ஐ.ஏ., அதிகாரிகள்‌ கெஞ்சிக்‌ கூத்தாடிப்‌ பார்த்தார்கள்‌. 
ஒசாமா பதிலே சொல்லவில்லை. 


“எனக்குப்‌ பணி ஆப்கனில்‌ இருக்கிறது. அமெரிக்காவில்‌ எனக்கென்ன 
வேலை? தவிரவும்‌ விருந்து சாப்பிடும்‌ இஷ்டமும்‌ எனக்கில்லை. 
இங்கேயே எனக்கு ரொட்டி கிடைக்கிறது' என்று சொல்லிவிட்டார்‌. 


வேறு வழியில்லாமல்‌ டாக்டர்‌ அப்துல்லா அஸமை அமெரிக்க அரசு 
அப்போது உபசரித்தது. அவரது நிதி திரட்டும்‌ பணிக்கு எந்தக்‌ 
குறுக்கீடும்‌ இல்லாமல்‌ சர்வ ஜாக்கிரதையாகப்‌ பார்த்துக்கொண்டது. 
இருக்க இடம்‌ கொடுத்தது. பயணம்‌ செய்ய செளகரியங்கள்‌ 
செய்துகொடுத்தது. பாஸ்போர்ட்‌, விசா போன்ற குட்டி அட்டைகளில்‌ 
குழப்பங்கள்‌ இல்லாமல்‌ அவர்‌ சகல வசதிகளுடன்‌ எங்கு 
வேண்டுமானாலும்‌ போய்விட்டு எப்போது வேண்டுமானாலும்‌ 
அமெரிக்காவுக்கு வந்திறங்க அனுமதி அளித்தது. 

0 


ஆப்கன்‌ யுத்தம்‌ என்பது ஒரு நாளிலோ, ஒரு மாதத்திலோ, ஓராண்டிலோ 
நடந்துமுடிந்த சிறு சண்டை அல்ல. பத்தாண்டுகால யுத்தம்‌. மிகப்பெரிய 
யுத்தம்‌. ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட கோர யுத்தம்‌. 
அமெரிக்க - சோவியத்‌ பனிப்போரில்‌ ஆப்கன்‌ ஒரு பகடைக்காய்‌ 
ஆக்கப்பட்டதன்‌ விளைவு, ஆப்கானியர்கள்‌ ஆயுதம்‌ ஏந்தி, சோவியத்‌ 
யூனியனை விரட்டத்‌ தலைப்பட்டார்கள்‌. ஒசாமா அவர்களுக்குக்‌ காவல்‌ 
தெய்வம்‌ போல்‌ முன்னே நின்றார்‌. அமெரிக்கா அந்த யுத்தத்தின்‌ 
பின்னணியில்‌ மறைமுகமாகப்‌ பணியாற்றி, ஆப்கானியர்கள்‌ வெற்றி 
பெறுவதற்கு ஒத்துழைத்தது. 

1980ம்‌ ஆண்டு தொடங்கிய இந்த யுத்தம்‌ 1989ம்‌ ஆண்டு வாக்கில்‌ 
ஒருவாறு முடிவுக்கு வரத்‌ தொடங்கியது. ஒன்பதாண்டு கால 
இடைவெளியில்‌ ஒசாமா பின்லேடனிடம்‌ பயிற்சி பெற்று யுத்தகளத்தில்‌ 
போராடிக்கொண்டிருந்த வீரர்கள்‌ பல இடங்களில்‌ அடுத்தடுத்து வெற்றி 
பெறத்‌ தொடங்கினார்கள்‌. சோவியத்‌ யூனியனுக்கு அது மிகப்பெரிய 
அவமானமாக இருந்தது. தவிரவும்‌ ஆண்டுக்கணக்கில்‌ தமது 
தந்தைமார்களையும்‌ கணவன்மார்களையும்‌ ஆப்கனிஸ்தானுக்கு 


அனுப்பிவிட்டு அங்கே உள்ளூரில்‌ தவித்துக்கொண்டிருந்த சோவியத்‌ 


மக்கள்‌, அரசுக்கு எதிராக மிகப்‌ பலமாகக்‌ குரல்‌ கொடுக்கத்‌ 
தொடங்கிவிட்டதன்‌ விளைவு - ஆப்கனிஸ்தானிலிருந்து சோவியத்‌ 
படைகள்‌ முழுவதுமாகத்‌ திரும்பப்‌ பெறப்படும்‌ என்று சோவியத்‌ அரசு 
அறிவித்தது. 


சுதந்தரம்‌! எத்தனை பெரிய போராட்டத்துக்குப்‌ பிறகு அது 
கிடைக்கிறது! எத்தனை பேரின்‌ ரத்தம்‌ அதற்குத்‌ 
தேவைப்பட்டிருக்கிறது! எத்தனை கோடிப்‌ பணம்‌ 
செலவிடவேண்டியிருக்கிறது. தன்னலமில்லாத எத்தனை ஆயிரம்‌ 
வீரர்கள்‌ இதற்காக உழைத்திருக்கிறார்கள்‌! 


சந்தேகமில்லாமல்‌ அது ஒசாமாவின்‌ வெற்றி. ஆப்கன்‌ போராளி 
இயக்கத்‌ தலைவர்கள்‌ எல்லோரும்‌ இருந்தார்கள்தான்‌. 
ஆயிரக்கணக்கான வீரர்கள்‌ பாடுபட்டார்கள்தான்‌. 
லட்சக்கணக்கானவர்கள்‌ நிதி திரட்டி அளித்ததும்‌ உண்மையே. 
ஆனாலும்‌ அது ஒசாமாவின்‌ தனிப்பட்ட வெற்றி. அவரது துடிப்பான 
போர்த்‌ தந்திரங்களும்‌ செயல்திட்டங்களும்‌ பயிற்சிகளும்‌ 
ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளும்தான்‌ அந்தப்‌ போரில்‌ 
ஆப்கனிஸ்தான்‌ வெற்றிபெறக்‌ காரணம்‌. இதில்‌ துளி சந்தேகமும்‌ 
இல்லை. அறிவிக்கப்படாத ஒரு ராணுவத்‌ தளபதியாகவே ஒசாமா 
அந்தப்‌ பத்தாண்டுகாலமும்‌ செயல்பட்டிருக்கிறார்‌. தமது வீடு, மனைவி, 
மகன்‌, உறவினர்கள்‌, பிசினஸ்‌, முதலீடுகள்‌ எதைக்‌ குறித்தும்‌ அவர்‌ 
கவலைப்படவில்லை. ஆப்கனின்‌ சுதந்தரம்‌. அது ஒன்றைத்தவிர வேறு 
சிந்தனை அவருக்கு இல்லை. 


அதற்கான பரிசாகத்தான்‌ அந்த வெற்றி கிடைத்தது. நியாயமாக ஒசாமா 
எத்தனையோ சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ அவரால்‌ அது 
முடியவில்லை. ஒரு குளவியைப்‌ போல்‌ அவர்‌ மனத்தை ஒரு விஷயம்‌ 
கொட்டிக்‌ கொட்டிக்‌ குதறிக்கொண்டிருந்தது. 

0 
நம்பர்‌ 500, அட்லாண்டிக்‌ அவென்யு, ப்ரூக்ளின்‌. டாக்டர்‌ அப்துல்லா 
அஸம்‌ தமது அலுவலக அறையில்‌ அமர்ந்திருந்தார்‌. எதிரே மேசையில்‌ 
மறுநாள்‌ வெளியாகவேண்டிய அவரது பத்திரிகை “அல்‌ ஜிஹாத்‌'தின்‌ 
முதல்‌ பிரதி இருந்தது. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ்‌, ஜெர்மனி, 
நெதர்லாந்து, பின்லாந்து, கனடா உள்ளிட்ட பதினோரு நாடுகளில்‌ ஒரே 
சமயத்தில்‌ வெளியாகவிருந்த பத்திரிகை. ஆப்கன்‌ யுத்தம்‌ குறித்த 


தகவல்களை, போர்முனைக்‌ கட்டுரைகள்‌ மற்றும்‌ புகைப்படங்களுடன்‌ 


சர்வதேச முஸ்லிம்‌ மக்களிடம்‌ கொண்டு சேர்ப்பதற்காகவே அவர்‌ 
தொடங்கியிருந்த பத்திரிகை. அமெரிக்காவில்‌ ஐம்பதாயிரம்‌ பிரதிகளும்‌ 
ஐரோப்பாவில்‌ ஐம்பதாயிரம்‌ பிரதிகளும்‌ விற்கவேண்டும்‌ என்பது 
அப்துல்லாவின்‌ இலக்கு. 


ஆனால்‌ சாத்தியமானது அமெரிக்காவில்‌ முப்பதாயிரமும்‌ ஐரோப்பாவில்‌ 
இருபதாயிரமும்‌ மட்டும்தான்‌. அதனால்‌ என்ன? அல்‌ ஜிஹாத்‌ அந்தக்‌ 
காலகட்டத்தில்‌ சந்தேகமில்லாமல்‌ ஒரு அணுகுண்டுதான்‌. ஒவ்வொரு 
இதழிலும்‌ அவர்‌ எழுதும்‌ கட்டுரைகளில்‌ அனல்‌ பறக்கும்‌. 
ஆப்கனிஸ்தானில்‌ சோவியத்‌ யூனியன்‌ செய்யும்‌ அட்டூழியங்கள்‌ குறித்து 
ஆதாரங்களுடன்‌ வெளியிடுவார்‌. “அங்கே உங்கள்‌ சகோதரர்கள்‌ யுத்த 
பூமியில்‌ போராடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுக்கு நீங்கள்‌ 
செய்யப்போகும்‌ உதவி என்ன?' என்று கொட்டை எழுத்தில்‌ எழுதிக்‌ 
கேட்பார்‌. 


பத்திரிகை வெளியான வேகத்தில்‌ நிதி வந்து குவியும்‌. நிதி வந்த 
வேகத்தில்‌ ஆயுதங்களாக மாறும்‌. அடுத்தக்‌ கணம்‌ அவை ஆப்கன்‌ 


போராளிகள்‌ வசம்‌ போய்ச்சேரும்‌. 


ஒரு பத்திரிகையைக்‌ காட்டிலும்‌ வலுவான ஆயுதமில்லை என்பதை 
டாக்டர்‌ அப்துல்லா மிகத்‌ தெளிவாக அறிந்திருந்தார்‌. அதுவும்‌ 
அமெரிக்காவில்‌ உட்கார்ந்துகொண்டு இஸ்லாத்துக்கும்‌ 
இஸ்லாமியர்களுக்கும்‌ - கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான முஸ்லிம்களின்‌ 
யுத்தத்துக்கும்‌ ஆதரவான ஒரு பத்திரிகையைத்‌ தடையின்றி 
நடத்தமுடிவது எப்பேர்ப்பட்ட காரியம்‌! 


அவருக்கு சி.ஐ.ஏ., அதிகாரிகளுடன்‌ மிக நல்ல உறவு இருந்தது. தோளில்‌ 
கைபோட்டுப்‌ பேசும்‌ அளவுக்கான உறவு. ஆப்கன்‌ யுத்தத்தில்‌ 
அமெரிக்கா மறைமுகமாகப்‌ போராளிகளை ஆதரிப்பது என்று முடிவு 
செய்தபிறகு இந்த உறவு மிகவும்‌ இறுக்கமடைந்தது. டாக்டர்‌ அப்துல்லா 
அமெரிக்காவின்‌ செல்லப்‌ பிள்ளை போலவே நடத்தப்பட்டார்‌. 
எங்குவேண்டுமானாலும்‌ அவர்‌ பொதுக்கூட்டங்கள்‌ நடத்தலாம்‌. 
எத்தனை வேண்டுமானாலும்‌ நிதி வசூலிக்கலாம்‌. வரி கட்டவேண்டாம்‌. 
யாரும்‌ கணக்குக்‌ கேட்கமாட்டார்கள்‌. அரசாங்கம்‌, காவல்துறை, 
வருமானவரித்துறை, குடியேற்ற அதிகாரிகள்‌ யாராலும்‌ அவருக்கு 
எந்தத்‌ தொல்லையும்‌ எப்போதுமில்லை. 


அவர்‌ ஆப்கனிஸ்தானின்‌ விடுதலைக்காகத்தான்‌ இத்தனையையும்‌ 
செய்துகொண்டிருந்தார்‌. அதில்‌ சந்தேகமே இல்லை. அவரது கரங்களும்‌ 


கறை படியும்‌ என்று நினைப்பதே பாவம்‌. அத்தனை சுத்தமான 
மனிதர்தான்‌. ஆனாலும்‌ அவர்‌ அமெரிக்க நிழலில்‌ சுகமாக வாழப்‌ 
பழகிவிட்டாரோ என்கிற மெல்லிய சந்தேகம்‌ ஒசாமாவுக்கு எழுந்தது. 
ஞானத்தந்தைதான்‌. வழிகாட்டிதான்‌. ஒசாமாவின்‌ சிந்தனைப்‌ 
போக்கையே பாதித்து, அவரது வாழ்வின்‌ இரண்டாம்பாகத்தை 
எழுதியவர்தான்‌. பணக்கார பின்லேடன்‌ குடும்பத்தின்‌ வாரிசாக, 
சொகுசாக சவூதி அரேபியாவில்‌ வாழ்ந்துகொண்டிருக்க வேண்டியவர்‌, 
ஆப்கன்‌ காடுகளில்‌ போராளிகளுடன்‌ காய்ந்த ரொட்டி தின்றுகொண்டு, 
துப்பாக்கிகளுடன்‌ சிநேகம்‌ பூண்டு இரவு பகல்‌ பாராமல்‌ யுத்தம்‌ செய்ய 
முடிவு செய்ததற்கே டாக்டர்‌ அப்துல்லா அஸம்தான்‌ காரணம்‌. 


இதெல்லாம்‌ மறுக்கமுடியாத உண்மைகள்தான்‌. ஆனாலும்‌ ஒசாமாவுக்கு 
அந்தச்‌ சந்தேகம்‌ வந்தது. இந்த இடத்தில்தான்‌ அவர்‌ அப்துல்லா 
அஸமிடமிருந்தும்‌ வேறுபடுகிறார்‌. நோக்கம்‌ நல்லதாக இருந்தாலும்‌, 
பயணம்‌ செய்யும்‌ பாதையும்‌ புனிதமானதாகவே 
இருக்கவேண்டுமென்பது ஒசாமாவின்‌ சித்தாந்தம்‌. அமெரிக்க அரசின்‌ 
ஆசியுடன்‌, சி.ஐ.ஏ.,வின்‌ அரவணைப்பில்‌ ஜிஹாத்‌ நடத்துவதாவது? 
என்ன ஆயிற்று டாக்டருக்கு? 


ஒசாமாவுக்குப்‌ புரியவில்லை. 

“டாக்டர்‌, தயவுசெய்து உங்கள்‌ சி.ஐ.ஏ., தொடர்புகளைக்‌ கொஞ்சம்‌ 
குறைத்துக்கொள்ளுங்கள்‌' என்று கெஞ்சிக்‌ கேட்டுக்கொண்டார்‌ ஒசாமா. 
“நான்சென்ஸ்‌. எனக்கு உலகம்‌ முழுவதும்‌ உள்ள அத்தனை 
அரசாங்கங்களின்‌ அத்தனை உளவு அமைப்புகளுடனும்‌ தொடர்புகள்‌ 
இருக்கின்றன. அவற்றால்‌ உனக்கென்ன பிரச்னை?' 

“இல்லை. அமெரிக்கா நாம்‌ விரும்பக்கூடிய தேசம்‌ இல்லை. அவர்களது 
நோக்கம்‌, ஜிஹாதிகளுக்கு உதவுவது அல்ல. சோவியத்‌ யூனியனை 
ஒழிப்பது மட்டும்தான்‌." 

“இருக்கட்டுமே. ஜிஹாதிகளுக்கு உதவினால்தானே சோவியத்‌ 
யூனியனை விரட்டமுடியும்‌?' 

“நாம்‌ சோவியத்‌ யூனியனை விரட்டியபிறகு என்ன 


செய்யப்போகிறோம்‌? ஆப்கனை அமெரிக்காவுக்கு தாரைவார்க்கப்‌ 


போகிறோமா?" 
“இதோபார்‌. நீ வீணாக பயப்படுகிறாய்‌. சி.ஐ.ஏ., அத்தனை ஒன்றும்‌ 


மோசமில்லை. என்னிடம்‌ எத்தனை மரியாதையாக 
நடந்துகொள்கிறார்கள்‌ தெரியுமா?" 


ஒசாமாவுக்குப்‌ பிடிக்கவில்லை. மனத்தில்‌ முதல்‌ கரும்படலம்‌ அப்போது 
விழுந்தது. ஆப்கன்‌ விடுதலைக்காகப்‌ பாடுபடும்‌ இயக்கத்தில்‌ 
ஓரங்கமாக மட்டுமே அவரால்‌ டாக்டர்‌ அப்துல்லாவைப்‌ 
பார்க்கமுடிந்தது. தான்‌ உட்பட, அத்தனை போராளி இயக்கத்‌ 
தலைவர்களும்‌ அவருக்கு அதேரகம்தான்‌. போராளிகளுக்குத்‌ தனிமுகம்‌ 
கிடையாது. போரில்‌ அடையும்‌ வெற்றி அல்லது தோல்விதான்‌ 
அவர்களது முகம்‌ என்பது ஒசாமாவின்‌ கருத்து. 


ஆனால்‌ டாக்டர்‌ அப்துல்லா, தனிப்பட்ட முறையில்‌ அமெரிக்காவில்‌ 
தமது செல்வாக்கை வளர்த்துக்கொண்டு ஒரு “கதாநாயக' அந்தஸ்துடன்‌ 
வலம்‌ வருகிறார்‌ என்று ஒசாமா நினைத்தார்‌. பிடிக்கவில்லை. ஆனாலும்‌ 
பொறுத்துக்கொண்டார்‌. 


1989ம்‌ ஆண்டு நவம்பர்‌ இறுதியில்‌ ஆப்கன்‌ யுத்தம்‌ ஒரு முடிவுக்கு 
வந்தது. சோவியத்‌ படைகள்‌ முற்றிலுமாக விலக்கிக்கொள்ளப்பட்டு 
ஆப்கனிஸ்தானின்‌ சுதந்தரம்‌ உறுதியானது. என்றால்‌, இனி ஆப்கன்‌ 
சர்வீஸ்‌ ப்யூரோவுக்கு இனி அங்கே என்ன வேலை? அமைப்பை என்ன 
செய்வது? கலைத்துவிடலாமா? 


ஒசாமாவுக்கு வேறு எண்ணம்‌ இருந்தது. ஆயிரக்கணக்கான 
இளைஞர்களை அவர்‌ போர்ப்பயிற்சி கொடுத்து, தயாரித்து 
வைத்திருந்தார்‌. அத்தனை பேரும்‌ ஒசாமா ஒரு வார்த்தை சொன்னால்‌ 
உயிரையே கொடுக்கத்‌ தயாராக இருந்தவர்கள்‌. அவர்களெல்லாம்‌ 
ஆப்கன்‌ யுத்தத்துக்குப்‌ பிறகு சிதறிப்‌ போய்விடாமல்‌, அமைப்பை 
அப்படியே தக்கவைத்து, உலகில்‌ எங்கெல்லாம்‌ முஸ்லிம்கள்‌ 
கஷ்டப்படுகிறார்களோ, அங்கெல்லாம்‌ போய்‌ உதவி செய்யும்‌ ஒரு 
“சர்வதேச மீட்புப்‌ படை'யாக உருமாற்றலாம்‌ என்பது அவரது 
எண்ணமாக இருந்தது. பிரச்னை இல்லாத இடமா இல்லை? செச்னியா, 
காஷ்மீர்‌, பிலிப்பைன்ஸ்‌.. 


எத்தனையோ நாடுகள்‌. எவ்வளவோ பிரச்னைகள்‌. ஏன்‌, பாலஸ்தீன்‌ 
இல்லையா? ஏன்‌ அமெரிக்க முஸ்லிம்களுக்கே இல்லாத பிரச்னையா? 
செய்யலாம்‌. எவ்வளவோ செய்யலாம்‌. செய்யத்தான்‌ வேண்டும்‌. அதற்கு 
இந்தப்‌ படை அப்படியே இருக்கவேண்டியது அவசியம்‌ என்று ஒசாமா 
நினைத்தார்‌. 


ஆனால்‌ இதே பெயரில்‌ செயல்பட முடியாது. வேறு பெயர்‌ வேண்டும்‌. 
நோக்கம்‌, உலகு தழுவியதாக இருக்கவேண்டும்‌. அமைப்பு இன்னும்‌ 
விரிவாக, இன்னும்‌ கட்டுக்கோப்புடன்‌ இன்னும்‌ 
செழுமைப்படுத்தப்பட்ட பிறகு இயங்க ஆரம்பிக்கலாம்‌. 


தமது இந்தத்‌ திட்டத்தை அப்துல்லா அஸமிடம்‌ சொல்லி ஆலோசனை 


கேட்டார்‌ ஒசாமா. 
“நோ' என்று ஒரு வரியில்‌ மறுத்துவிட்டார்‌ அவர்‌. 


“என்ன நினைத்துக்கொண்டிருக்கிறாய்‌ நீ? ஆப்கன்‌ சர்வீஸ்‌ ப்யூரோ 
என்ன உன்‌ அப்பன்‌ வீட்டுச்‌ சொத்தா? உலகம்‌ முழுவதும்‌ நாயாய்‌, 
பேயாய்‌ அலைந்து திரிந்து நான்‌ சேர்த்த இளைஞர்கள்‌ அவர்கள்‌. 
இருக்கும்‌ நிதி முழுவதும்‌ ஆப்கனின்‌ நலனுக்காகச்‌ சேகரிக்கப்பட்ட நிதி. 
இதை நீ இன்னோர்‌ இயக்கத்துக்கு எப்படிப்‌ பயன்படுத்தலாம்‌? 
அதெல்லாம்‌ முடியாது; கூடாது' என்று சொல்லிவிட்டார்‌. 


மனம்‌ உடைந்து போனார்‌ ஒசாமா. தமது ஆசிரியருக்கே தன்‌ எண்ணம்‌ 
புரியவில்லையே என்கிற வருத்தம்‌. பிரிக்கமுடியாத அளவு நெருக்கமாக 
இருந்த உறவில்‌ இப்படி ஒரு விரிசல்‌ விழுகிறதே என்கிற வேதனை. 
டாக்டர்‌ அப்துல்லா ஏன்‌ இப்படி என்னவோ போல்‌ மாறிப்போனார்‌ 
என்கிற வியப்பு. அமெரிக்கா அவரை நன்றாக மூளைச்‌ சலவை 
செய்துவைத்துவிட்டதோ என்கிற கோபம்‌. இப்படியும்‌ ஒரு மனிதர்‌ 
மாறிப்போவாரா என்கிற வெறுப்பு. 


எல்லாமாகச்‌ சேர்ந்து மனத்தளவில்‌ அவர்கள்‌ இருவரையும்‌ பிரித்தது. 


ஒசாமா அப்போது ஆப்கனிஸ்தான்‌ - பாகிஸ்தான்‌ எல்லையில்‌ இருந்த 
ஒரு மலைப்பகுதியில்‌ கூடாரம்‌ அடித்துத்‌ தங்கியிருந்தார்‌. மாதம்‌ 
ஒருமுறை அவரது இருப்பிடம்‌ மாறும்‌. எப்போதாவது பாகிஸ்தானுக்குள்‌ 
வந்து நண்பர்களைச்‌ சந்தித்துத்‌ திரும்புவார்‌. ஆனால்‌ வாரம்‌ 
ஒருமுறையாவது காபூலுக்குப்‌ போகாமல்‌ இருக்கமாட்டார்‌. 


அது 1985ம்‌ வருடம்‌. ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மான்‌ என்கிற எகிப்தைச்‌ 
சேர்ந்த இஸ்லாமிய அறிஞர்‌ ஒருவர்‌ பாகிஸ்தானுக்கு வந்திருந்தார்‌. 
பெரும்பண்டிதர்‌. படிக்காத விஷயங்களே கிடையாது. இத்தனைக்கும்‌ 
அவருக்கு இளம்‌ வயதிலேயே பார்வை போய்விட்டது. ப்ரெய்லி 
முறையிலேயே படித்து இஸ்லாமிய இலக்கியங்கள்‌ அத்தனையிலும்‌ 
கரைகண்டிருந்தார்‌. அந்தக்‌ காலகட்டத்தில்‌ மத்தியக்‌ கிழக்கு முழுவதும்‌ 
அவருக்கு செல்வாக்கு இருந்தது. ஒவ்வொரு பல்கலைக்‌ கழகமும்‌ 


அவரை எப்போதும்‌ பேசக்‌ கூப்பிட்டுக்கொண்டே இருக்கும்‌. 


இஸ்லாமாபாத்துக்கு வந்திருந்த ஷேக்கை மரியாதை நிமித்தம்‌ ஒருமுறை 
ஒசாமா சென்று சந்தித்தார்‌. அவரது வாழ்வின்‌ மூன்றாவது அத்தியாயம்‌ 
அப்போது ஆரம்பித்தது. டாக்டர்‌ அப்துல்லாவைச்‌ சந்தித்தபோது எப்படி 
அவரது ஞானத்தில்‌ மனம்‌ பறிகொடுத்து உடனே அவரது மானசீக 
மாணவர்‌ ஆனாரோ, அதேபோல ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மானின்‌ 
புத்திக்கூர்மையிலும்‌ ஒசாமா தன்‌ மனத்தைப்‌ பறிகொடுத்தார்‌. இருவரும்‌ 
விரைவிலேயே நெருங்கிய நண்பர்கள்‌ ஆனார்கள்‌. 


சர்வதேச அளவில்‌ முஸ்லிம்களை ஒருங்கிணைப்பது, இஸ்லாத்துக்கு 
ஆபத்து விளைவிக்கும்‌ சக்திகள்‌ எங்கிருந்தாலும்‌ தேடிப்போய்‌ அழித்து 
ஒழிப்பது போன்ற ஒசாமாவின்‌ லட்சியங்கள்‌ ஷேக்குக்கும்‌ மிகவும்‌ 
உவப்பானவையாகவே இருந்தன. 


“என்ன செய்யலாம்‌?' என்று ஒசாமா கேட்டார்‌. 
“ஆரம்பித்துவிடுங்கள்‌' என்றார்‌ ஷேக்‌. 


பெஷாவரின்‌ புறநகர்ப்‌ பகுதியான ஹயாதாபாத்‌ என்னும்‌ இடத்தில்‌ 
முதல்முதலாக ஒசாமா பின்லேடன்‌ சில தங்கும்‌ விடுதிகளையும்‌ பயிற்சி 
முகாம்களையும்‌ தம்‌ கைக்காசைப்‌ போட்டுக்‌ கட்டினார்‌. நெருக்கமான 
சில ஆப்கன்‌ போராளி இயக்கத்‌ தலைவர்களிடம்‌ மட்டும்‌ விஷயத்தைச்‌ 
சொல்லிவிட்டு, டாக்டர்‌ அப்துல்லா அஸமுக்கு ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. 
இத்தனைக்கும்‌ அப்போது டாக்டர்‌ பாகிஸ்தானுக்குத்தான்‌ வந்திருந்தார்‌. 
அதே பெஷாவரில்தான்‌ தங்கியும்‌ இருந்தார்‌. 


“நான்‌ என்‌ பாதையைத்‌ தீர்மானித்துவிட்டேன்‌. புதிய இயக்கம்‌ 
தொடங்க முடிவு செய்துவிட்டேன்‌. உங்கள்‌ ஒத்துழைப்பு 
இல்லாவிட்டாலும்‌ ஆப்கனிஸ்தானில்‌ அல்‌ - மஸதாவில்‌ நாம்‌ 
இணைந்து உருவாக்கிய பயிற்சி முகாமை மட்டும்‌ நான்‌ 
தொடங்கவிருக்கும்‌ புதிய இயக்கத்தின்‌ தலைமையகமாக 
அமைத்துக்கொள்ள அனுமதி தாருங்கள்‌." 


டாக்டர்‌ அப்துல்லாவிடமிருந்து உடனே பதில்‌ வந்தது. “நோ.' 


அத்துடன்‌ அவர்கள்‌ உறவு முறிந்துவிட்டது. 


அந்த 1989ம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌24ம்‌ தேதி, அப்துல்லா அஸம்‌ ஒரு 
மசூதிக்குத்‌ தொழுகைக்குப்‌ போய்க்கொண்டிருந்தபோது அடையாளம்‌ 


தெரியாத சிலரால்‌ கார்‌ குண்டு வைத்துக்‌ கொலை செய்யப்பட்டார்‌. 
அந்தக்‌ கொலையை ஒசாமா பின்லேடன்‌ தான்‌ நடத்தினார்‌ என்பதில்‌ 
யாருக்கும்‌ சந்தேகமே எழவில்லை. ஆனால்‌ நிரூபிக்க ஆதாரம்‌ ஏதும்‌ 
இல்லாமல்‌ போய்விட்டது. இருபது கிலோ டி.என்‌.டி. வெடிபொருள்‌ 
நிரப்பப்பட்ட ஒரு குண்டை அவரது காரில்‌ ஒளித்துவைத்து, ரிமோட்‌ 
மூலம்‌ வெடிக்கச்‌ செய்து கொன்றார்கள்‌. செய்து முடித்தது, ஓர்‌ எகிப்திய 
கூலிக்‌ குழு. டாக்டர்‌ அப்துல்லாவுடன்‌ அவரது மகன்கள்‌ இப்ராஹிம்‌, 
முஹம்மது இருவரும்‌ இறந்துபோனார்கள்‌. 


ஆப்கன்‌ போராளிகள்‌ மத்தியில்‌ அப்துல்லாவின்‌ மரணம்‌ மிகப்பெரிய 
அதிர்ச்சியை உண்டாக்கியது. ஒரு சகாப்தத்தின்‌ முடிவோ என்று 


அவர்கள்‌ பயந்தார்கள்‌. 


இல்லை என்று ஒசாமா சொன்னார்‌. இன்னொன்றின்‌ தொடக்கம்‌ என்று 
சுட்டிக்காட்டினார்‌. அல்‌ காயிதா என்கிற பெயரை அப்போதுதான்‌ அவர்‌ 
அறிவித்தார்‌. இந்தச்‌ சொல்லுக்கு “1116 Base' என்று ஆங்கிலத்தில்‌ 
பொருள்‌ கொள்ளலாம்‌. அடித்தளம்‌. 


1989ம்‌ வருட இறுதியில்தான்‌ அந்த அடித்தளம்‌ அமைக்கப்பட்டது. 
ஆப்கன்‌ சர்வீஸ்‌ ப்யூரோவில்‌ இருந்த பெரும்பாலான இளைஞர்கள்‌ அல்‌ 
காயிதாவுடன்‌ தங்களை இணைத்துக்கொண்டார்கள்‌. 


ஒசாமா, அவர்களுக்கான முதல்‌ பாடங்களை ஆரம்பித்தார்‌. 


கட்டுமானம்‌ நடக்கிறது 


“தயவுசெய்து உங்கள்‌ முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள்‌. உங்கள்‌ 
பயம்‌ என்ன? சதாம்‌ உசேனால்‌ ஆபத்து வரும்‌ என்பதுதானே? 
அல்லாவின்‌ பெயரால்‌ நான்‌ சொல்கிறேன்‌. அப்படி எந்த ஆபத்தும்‌ 
வராது. அப்படியே வந்தாலும்‌ நான்‌ பார்த்துக்கொள்கிறேன்‌. 
ஆனானப்பட்ட சோவியத்‌ யூனியனையே ஓட ஓட விரட்டிய வீரர்படை 
என்னிடம்‌ இருக்கிறது. சதாம்‌ உசேன்‌ என்னுடைய வீரர்களுக்கு வெறும்‌ 
கொசு. ஒரே நசுக்கில்‌ நசுக்கி எறிந்துவிடமுடியும்‌ - தேவைப்பட்டால்‌. 
தயவுசெய்து அமெரிக்காவைக்‌ கூப்பிடாதீர்கள்‌!' 


கையைப்‌ பிடித்துக்கொண்டு பதற்றத்துடன்‌ மன்றாடிக்கொண்டிருந்தார்‌ 
ஒசாமா. எதிரே குழப்பமும்‌ கலவரமுமாக ஒசாமையே வைத்த விழி 
வாங்காமல்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தவர்‌, &பைஸல்‌ இப்ன்‌ அப்துல்‌ 
அஜிஸ்‌. சவூதி அரேபிய மன்னர்‌. பின்லேடன்‌ குடும்பத்தின்‌ மிக 
நெருங்கிய நண்பரும்‌ கூட. ஒசாமாவின்‌ தந்தையோடு அவருக்கு இருந்த 
நல்லுறவை வெறும்‌ வார்த்தைகளில்‌ விவரித்துவிடமுடியாது. ஒரு 
மாபெரும்‌ தொழிலதிபருக்கும்‌ ஆட்சியாளருக்கும்‌ இயல்பாகவே 
இருக்கக்கூடிய நல்லுறவையும்‌ தாண்டிய நெருக்கம்‌ அது. முகம்மது 
பின்லேடன்‌ 1968ம்‌ ஆண்டு ஒரு ஹெலிகாப்டர்‌ விபத்தில்‌ உயிர்‌ 
துறந்தபோது, பின்லேடன்‌ குடும்ப சொத்துக்களைப்‌ 
பிரச்னையில்லாமல்‌ பிரித்துக்கொடுத்ததில்‌ சவூதி மன்னரின்‌ பங்கு மிக 
அதிகம்‌. 


ஒன்றா இரண்டா? முகம்மது பின்லேடனுக்கு ஐம்பத்தியேழு 
குழந்தைகள்‌. அத்தனை பேரும்‌ அவரது நான்கு அதிகாரபூர்வ 
மனைவியர்‌ மூலம்‌ பிறந்தவர்கள்‌. அது தவிரவும்‌ அவருக்குப்‌ பல்வேறு 
காலகட்டங்களில்‌ பல்வேறு பெண்களுடன்‌ தொடர்பும்‌ நெருக்கமும்‌ 
இருந்திருக்கிறது. பலபேரைத்‌ திருமணம்‌ செய்து, குறுகிய காலத்தில்‌ 
விவாகரத்தும்‌ செய்திருக்கிறார்‌. திருமணம்‌ என்று செய்துகொள்ளாமலும்‌ 
பலருடன்‌ சிலகாலம்‌ வாழ்ந்திருக்கிறார்‌. 

ஆனால்‌ யாரையும்‌ அவர்‌ ஏமாற்றியதில்லை. நட்டாற்றில்‌ விட்டுவிட்டுப்‌ 
போனதில்லை. தொழில்‌ கொழிக்கிறது. இறைவன்‌ கோடி கோடியாகப்‌ 
பணத்தைக்‌ கொட்டிக்கொடுத்திருக்கிறான்‌. எல்லோரும்‌ நன்றாக 


இருந்துவிட்டுப்‌ போகட்டுமே? 

சற்று யோசித்துப்‌ பாருங்கள்‌. முகம்மது பின்லேடனின்‌ பெற்றோர்‌ 1930ம்‌ 
ஆண்டு ஏமனிலிருந்து சவூதி அரேபியாவுக்கு இடம்பெயர்ந்து 
வந்தபோது அவர்களிடம்‌ சல்லிக்காசு கூடக்‌ கிடையாது. மிக இளம்‌ 
வயதிலேயே வயிற்றுப்பாட்டின்‌ பொருட்டு ஜெத்தா துறைமுகத்தில்‌ 
தினக்கூலியாக வேலைக்குச்‌ சேர்ந்தார்‌ முகம்மது பின்லேடன்‌. மூட்டை 
சுமப்பது. குப்பை அள்ளுவது. சரக்கு கொடோன்களைச்‌ சுத்தம்‌ 
செய்வது. கட்டுமானப்‌ பணிகள்‌ நடைபெறும்போது சிமெண்ட்‌ கலவை 
சுமந்து சென்று தருவது. இப்படித்தான்‌ தொடங்கியது அவரது 


வாழ்க்கை. 


ஆனால்‌ அவரிடம்‌ ஒரு பொறி இருந்தது. அணையாமல்‌ 
கனன்றுகொண்டிருந்த தீப்பொறி. எப்படியாவது பெரிய 
ஆளாகிவிடவேண்டும்‌. பணத்துக்காகக்‌ கவலைப்பட்டுக்கொண்டு 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ கூலி வேலை செய்துகொண்டிருக்கமுடியாது. நூறு, 
ஆயிரம்‌, பத்தாயிரம்‌, லட்சம்‌ பேருக்குத்‌ தான்‌ வேலை 
கொடுக்குமளவுக்கு வளரவேண்டும்‌. 


அது ஒரு பெரிய சுயமுன்னேற்றச்‌ சரித்திரம்‌. இங்கே அது 
அவசியமில்லை. முகம்மது பின்லேடன்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ 
கட்டுமானத்‌ தொழிலைக்‌ கற்றுக்கொண்டு, சிறிய அளவில்‌ வீடுகள்‌ 
கட்டிக்கொடுத்து, சற்றே பெரிய அளவில்‌ தொழிற்சாலைகள்‌ 
கட்டிக்கொடுத்து, அதைவிடப்‌ பெரிய அளவில்‌ சாலைகள்‌ 
போட்டுக்கொடுத்து - சுமார்‌ பதினைந்து ஆண்டுகால இடைவெளியில்‌ 
அவர்‌ சவூதியின்‌ முக்கியஸ்தர்களுள்‌ ஒருவர்‌ ஆனது எப்படி என்பது 
மிகப்பெரிய கதை. உழைப்பின்‌ கதை. சலிப்பறியாத ஒரு 
சாதனையாளரின்‌ கதை. 


முகம்மது பின்லேடனின்‌ நான்கு மனைவியருள்‌ ஒருவரான ஹமீதா, 
சிரியாவில்‌ உள்ள டெமஸ்கஸிலிருந்து இடம்பெயர்ந்து சவூதிக்கு வந்த 

குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. அவரது மற்ற மனைவியர்‌ மூலம்‌ ஏராளமான 
ஆண்‌ குழந்தைகள்‌ பிறந்தன என்றாலும்‌ ஹமீதாவுக்குப்‌ பிறந்தவற்றுள்‌ 
ஒன்றுதான்‌ ஆண்‌ வாரிசு. மற்ற எல்லாம்‌ பெண்குழந்தைகள்தாம்‌. 
வசதிக்குப்‌ பஞ்சமில்லை. கெளரவத்துக்கும்‌ அந்தஸ்துக்கும்‌ 
மரியாதைக்கும்‌ எப்போதும்‌ எந்தக்‌ குறையும்‌ இல்லை. 
ராஜகுடும்பத்துடன்‌ நெருக்கமுள்ள தொழில்குடும்பம்‌. வேறு என்ன 
வேண்டும்‌? 


ஹமீதா தன்‌ ஒரே மகன்‌ ஒசாமாவை ஜெத்தாவில்‌ உள்ள ஒரு பள்ளியில்‌ 
படிக்கவைத்து, பிறகு மன்னர்‌ அப்துல்‌ அஜிஸ்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
மேற்படிப்புக்காகச்‌ சேர்த்தார்‌. பொருளாதாரமும்‌ நிர்வாகவியலும்‌. 
ஒசாமாவுக்குப்‌ படிப்பைக்‌ காட்டிலும்‌ சர்வதேச அரசியலில்‌ ஆர்வம்‌ 
அதிகமிருந்தது. அக்கம்பக்கத்து நாடுகளில்‌ நடக்கிற விஷயங்களை 
மிகக்‌ கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தார்‌. அரசாங்கங்கள்‌ எடுக்கும்‌ 
ஒவ்வொரு முடிவையும்‌ அதன்‌ காரணகாரியம்‌ என்னவாக இருக்கும்‌ 
என்று ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார்‌. குறிப்பாக மற்ற நாடுகள்‌ 
விஷயத்தில்‌ சவூதி அரசாங்கம்‌ மேற்கொள்ளும்‌ ஒவ்வொரு முடிவையும்‌ 
அவர்‌ மிகக்‌ கவனமாக, மிகத்‌ தீவிரமாகத்‌ தமக்குள்‌ அலசிப்‌ பார்க்கத்‌ 
தொடங்கியது அந்தக்‌ காலகட்டத்தில்தான்‌. 


தொட்டில்‌ பழக்கம்‌ என்று சொல்லமுடியாதுதான்‌. கல்லூரிப்‌ பழக்கமே 
என்றால்கூட ஒரு தீர்க்கமான சுய சிந்தனையாளராக மலர்ந்துவிட்ட 
ஒசாமாவால்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ சவூதி அரசாங்கம்‌ மேற்கொள்ளும்‌ 
முடிவுகளுடன்‌ ஒத்துப்போக முடியவில்லை. ஒசாமா என்கிற ஒரு 
மனிதன்‌ ஒப்புக்கொள்ளாததால்‌ அரசுக்கு என்ன பிரச்னை? 
ஒன்றுமில்லை என்பதாகத்தான்‌ அப்போது இருந்தது. 

ஆனால்‌ ஆப்கனிஸ்தான்‌ யுத்தத்தில்‌ மிகப்பெரிய வெற்றியைப்‌ பெற்று, 
தன்னையொரு நிகரற்ற ராணுவத்தளபதியாக நிரூபித்துவிட்டு 
சவூதிக்குத்‌ திரும்பிய ஒசாமாவை சவூதி மன்னரால்‌ அத்தனை சுலபமாக 
நிராகரிக்க முடியவில்லை. குடும்ப நண்பர்‌ என்பது ஒரு புறமிருக்க, 
பின்லேடன்‌ குடும்பத்தில்‌ வேறு யாருக்கும்‌ அத்தனை தீவிரமான 
மதப்பற்றோ, இன உணர்வோ, சர்வதேச அரசியல்‌ நாட்டமோ இல்லை 
என்பதையும்‌ மன்னர்‌ அறிந்திருந்தார்‌. ஒசாமாவைத்‌ தன்னுடன்‌ 
வைத்துக்கொண்டால்‌ பலவகையிலும்‌ அது தனக்கு செளகரியமாகவே 
இருக்கும்‌ என்றுதான்‌ அவர்‌ கருதினார்‌. ஓர்‌ அமைச்சர்‌ பதவி 
அளிக்கலாம்‌. அல்லது ராணுவத்தில்‌ உயர்‌ பொறுப்பு. அதுவும்‌ 
இல்லாவிட்டால்‌ ஏதாவது ஆலோசகர்‌ பதவி. பெயர்‌ எதுவானால்‌ 
என்ன? ஒசாமா உடன்‌ இருந்தால்‌ போதும்‌. 


சவூதி மன்னருக்கு உதவி செய்வதில்‌ ஒசாமாவுக்கும்‌ விருப்பம்தான்‌. 
தந்த இறந்தபிறகு சொத்துப்‌ பிரிப்பதில்‌ ஏற்பட்ட சில்லறைத்‌ 
தகராறுகள்‌ யாவும்‌ அவரால்தான்‌ தீர்த்துவைக்கப்பட்டன. 
அதுமட்டுமல்லாமல்‌ குடும்பத்தில்‌ அத்தனை நல்லது கெட்டதுக்கும்‌ 
தவறாமல்‌ ஆஜராகிவிடுபவர்‌. மேலும்‌ நலன்‌ விரும்பி. 
இவற்றையெல்லாம்‌ மனத்தில்‌ கொண்டுதான்‌ அவர்‌ மன்னர்‌ 


தடுமாறுகிறார்‌ என்று உணர்ந்த அந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ தமது பதற்றத்தை 
ஒளிவு மறைவில்லாமல்‌ வெளிப்படுத்தினார்‌. 

“நான்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌. இப்போது என்ன நடந்துவிட்டது? 
குவைத்தின்‌ மீது ஈராக்‌ படையெடுத்துவிட்டது. அங்குள்ள எண்ணெய்‌ 
வயல்களையெல்லாம்‌ ஆக்கிரமித்துவிட்டது. குவைத்துக்கு ஆதரவாக 
அமெரிக்கா ஈராக்‌ மீது போர்‌ தொடுக்கப்போகிறது. அவ்வளவுதானே? 


இதற்கு நீங்கள்‌ ஏன்‌ கவலைப்படவேண்டும்‌?' என்று கேட்டார்‌ ஒசாமா. 


“இல்லை ஒசாமா. பிரச்னை அத்தனை எளிதானதல்ல. யுத்தம்‌ என்று 
வந்துவிட்டால்‌ சதாம்‌ உசேன்‌ எப்போது என்ன செய்வார்‌ என்று 
சொல்லமுடியாது. தன்னைக்‌ குறித்த அச்சத்தை அழுத்தந்திருத்தமாக 
மத்தியக்கிழக்கு முழுவதும்‌ உருவாக்குவதற்கு அவர்‌ திட்டம்‌ 
தீட்டியிருக்கிறார்‌. அவரது அடுத்த இலக்கு நிச்சயம்‌ சவூதி 
அரேபியாவாகத்தான்‌ இருக்கும்‌. சதாம்‌ நம்மீது படையெடுப்பதற்கு 
முன்னால்‌ நாம்‌ ஒரு பாதுகாப்புக்காக அமெரிக்காவின்‌ உதவியைக்‌ 
கோரிப்‌ பெறவேண்டியது மிகவும்‌ அவசியம்‌' என்றார்‌ மன்னர்‌. 


“முட்டாள்தனம்‌. உங்களுக்குப்‌ பாதுகாப்பு அளிக்க நமது வீரர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆப்கனிஸ்தானில்‌ இருக்கும்‌ என்னுடைய 
படைவீரர்களையும்‌ நான்‌ அப்படியே கொண்டு வந்து இறக்கிவிடுவேன்‌. 
தேவைப்பட்டால்‌ பிற அரபு நாடுகளிடம்‌ உதவி கேட்கலாம்‌. எதற்காகப்‌ 
போயும்‌ போயும்‌ அமெரிக்காவைத்‌ துணைக்குக்‌ கூப்பிட 
நினைக்கிறீர்கள்‌?' 


“அமெரிக்கா குவைத்துக்கு உதவி செய்ய வரப்போகிறது. தவிரவும்‌ 
நெடுங்காலமாக நாம்‌ அவர்களுடன்‌ நல்லுறவில்‌ உள்ளோம்‌. சவூதி 
அரேபியாவின்‌ எதிர்கால நல்வாழ்வுக்கு அமெரிக்க உதவி அவசியம்‌.' 


ஒசாமாவுக்குப்‌ பொங்கிய கோபம்‌ கொஞ்சநஞ்சமல்ல. மன்னர்‌ ஆயிற்றே 
என்று அடக்கிக்கொண்டிருந்தார்‌. அவர்‌ அறிந்த அமெரிக்காவின்‌ முகம்‌ 
வேறு. அது ஒரு பகட்டான முகம்‌. அலட்டல்‌ அதிகம்‌. ஆடம்பரம்‌ மிக 
அதிகம்‌. தற்பெருமைக்குக்‌ கணக்கே இல்லை. ஆயிரக்கணக்கான 
ஆப்கன்‌ முஜாஹெதின்கள்‌ உயிரைக்‌ கொடுத்து பெற்றுத்தந்த 
ஆப்கனிஸ்தானின்‌ சுதந்தரத்தை என்னமோ தாந்தான்‌ முன்னின்று 
சாதித்ததாக உலக அரங்கில்‌ அமெரிக்கா 
கொக்கரித்துக்கொண்டிருக்கிறது. எத்தனை அருவருப்பான விஷயம்‌ 
இது? அடுத்தவன்‌ குழந்தைக்கு உரிமை கொண்டாடுவது போல? 


“தயவுசெய்து நான்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌. சவூதி அரேபியாவுக்கு 
எந்தப்‌ பிரச்னையும்‌ வராது. சதாம்‌ உசேனை சமாளிக்க வேண்டியது என்‌ 
பொறுப்பு. என்னை நம்பி, நீங்கள்‌ தைரியமாக இருங்கள்‌. உங்கள்‌ 
பாதுகாப்புக்கு நான்‌ உத்தரவாதம்‌. எக்காரணம்‌ கொண்டும்‌ 
அமெரிக்காவிடம்‌ கையேந்தாதீர்கள்‌!' என்று கெஞ்சினார்‌ ஒசாமா. 


மன்னர்‌ பதில்‌ சொல்லவில்லை. “பார்க்கலாம்‌ ஒசாமா. நீங்கள்‌ மிகவும்‌ 
களைப்பாக இருக்கிறீர்கள்‌. போய்‌ ஓய்வெடுங்கள்‌. நாம்‌ 


இன்னொருமுறை சந்திக்கலாம்‌' என்று சொல்லி அனுப்பிவிட்டார்‌. 


ஆனால்‌ அடுத்தமுறை அவர்கள்‌ சந்திக்கும்‌ சந்தர்ப்பம்‌ வரவில்லை. 
மன்னர்‌ தம்‌ முடிவில்‌ உறுதியாக இருந்தார்‌. சதாம்‌ உசேனால்‌ சவூதி 
அரேபியாவுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி, அமெரிக்காவிடம்‌ 
உதவி கேட்டார்‌. அமெரிக்காவுக்குக்‌ கசக்குமா? உடனே தன்னுடைய 
படைகளைக்‌ கொண்டுவந்து சவூதி அரேபியாவில்‌ இறக்கியது. 
அங்கிருந்தே குவைத்தை மீட்பதற்கான யுத்தத்தை ஆரம்பிக்கவும்‌ முடிவு 
செய்தது. 


மனம்‌ முழுக்கக்‌ கசப்புடன்‌ நடப்பவற்றை வெறுப்புடன்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌ ஒசாமா. இப்படியுமா ஒரு மன்னருக்கு புத்தி 
போகும்‌? பாம்புக்கல்லவா அவர்‌ பால்வார்த்துக்கொண்டிருக்கிறார்‌? 
தன்னைக்‌ காட்டிலும்‌ அமெரிக்காவின்‌ மீதுதான்‌ அவருக்கு நம்பிக்கை 
இருப்பதை உறுதிப்படுத்திவிட்டார்‌. இதற்குமேல்‌ தனக்கு சவூதி 
அரேபியாவில்‌ என்ன வேலை? 


வெறுப்பும்‌ அவமான உணர்ச்சியும்‌ மேலான கோபமும்‌ கசப்புணர்வும்‌ 
அவரை ஆட்கொண்டன. யாருடனும்‌ பேசாமல்‌ அமைதியாக 
நடப்பவற்றைப்‌ பார்த்துக்கொண்டிருந்தார்‌. 

1991 பிப்ரவரியில்‌ அந்தக்‌ கோர யுத்தம்‌ நடந்தது. குவைத்தை 
ஆக்கிரமித்திருந்த ஈராக்கின்‌ படைகளை அமெரிக்க வீரர்கள்‌ துவம்சம்‌ 
செய்தார்கள்‌. விண்ணில்‌ ஒளிர்ந்து சீறிய ஸ்கட்‌ மற்றும்‌ பேட்ரியாட்‌ 
ஏவுகணைகளில்‌ பல எண்ணெய்க்‌ கிணறுகளில்‌ விழுந்து பற்றி எரிந்தன. 
எங்கெங்கு பார்த்தாலும்‌ மக்கள்‌ தலைதெரிக்க ஓடினார்கள்‌. வெடித்துச்‌ 
சிதறிய குண்டுகள்‌ வீரர்களின்‌ உயிரைக்‌ குடித்தன. கட்டடங்கள்‌ இடிந்து 
தரைமட்டமாயின. சாலைகள்‌ துண்டாயின. குடிநீர்‌, மின்சாரம்‌, பால்‌ 
எல்லாம்‌, எல்லாமே தடைபட்டன. நவீன யுகத்தில்‌ பெரிதும்‌ 
தொழில்நுட்பம்‌ சார்ந்ததொரு யுத்தம்‌ எத்தனைப்‌ பேரழிவை 
ஏற்படுத்தும்‌ என்பதை வெட்டவெளிச்சமாக்கிக்காட்டிய சம்பவம்‌ அது. 


ஈராக்‌ அடிபணிந்தது. குவைத்‌ மீண்டது. ஆனால்‌ பிரச்னை முடிந்ததா? 


அமெரிக்கா சிரித்தது. சவூதி அரேபியாவில்‌ நிறுவிய தனது தளத்தை 
அது காலி செய்யவில்லை. மாறாக அமெரிக்க வீரர்கள்‌ அங்கேயே 
தொடர்ந்து தங்க ஆரம்பித்தார்கள்‌. அமைதி நிலவரத்தைக்‌ 
கண்காணிப்பதற்காகவே அவர்கள்‌ அங்கே தங்கியிருப்பதாக முதலில்‌ 
சொல்லப்பட்டது. ஆனால்‌ அது நிரந்தரமானதொரு ஏற்பாடுதான்‌ 
என்பது ஒசாமாவுக்குப்‌ புரிந்துவிட்டது. வெறுப்பும்‌ கோபமும்‌ அவரை 
ஆட்கொண்டன. எத்தனை எடுத்துச்‌ சொல்லியும்‌ மன்னர்‌ கேட்காமல்‌, 
இப்படியொரு அராஜகத்துக்கு இடம்‌ கொடுத்துவிட்டாரே என்கிற 


கோபம்‌. 


“நீ வலைப்படாதே ஒசாமா. அமெரிக்கப்‌ படைகள்‌ இங்கிருப்பது 
நமக்குத்தான்‌ பாதுகாப்பு' திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌ 
மன்னர்‌. 

“என்ன முட்டாள்தனம்‌! அவர்கள்‌ நமது தேசத்தைக்‌ கொள்ளையடிக்க 
வந்திருக்கிறார்கள்‌. அரபு நாடுகளில்‌ இருக்கும்‌ அரசியல்‌ 
குழப்பங்களைத்‌ தமக்கு சாதகமாகப்‌ பயன்படுத்திக்கொண்டு இங்குள்ள 
எண்ணெய்‌ வளத்தை அபகரிப்பதுதான்‌ அவர்களது நோக்கம்‌. 
நேரடியாகச்‌ செய்யமுடியாத ஒரு வர்த்தகத்தை ராணுவ முகத்துடன்‌ 
செய்வதற்காகவே அவர்கள்‌ இங்கே முகாமிட்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ 
குவைத்துக்கு சுதந்தரம்‌ பெற்றுத்‌ தந்ததாகவா நீங்கள்‌ கருதுகிறீர்கள்‌? 
ஒருக்காலும்‌ இல்லை. குவைத்திலிருந்து சதாம்‌ உசேனை 
விரட்டியடித்துவிட்டு மொத்தமாகத்‌ தாம்‌ கொள்ளை அடித்துக்கொண்டு 
போவதற்காகவே வந்தார்கள்‌. சதாம்‌ உசேனால்‌ பிற அரபு 
தேசங்களுக்கு ஆபத்து என்று எல்லோரும்‌ சொல்கிறீர்கள்‌. எல்லோரும்‌ 
பயந்து சாகிறீர்கள்‌. உங்கள்‌ பயத்தைத்தான்‌ அவர்கள்‌ தமக்கு 
சாதகமாகப்‌ பயன்படுத்திக்கொண்டிருக்கிறார்கள்‌. ஏன்‌, நீங்கள்‌ 
அத்தனை பேரும்‌ இணைந்து சதாமை ஒழிக்கமுடியாதா?' 


மன்னர்‌ சிரித்தார்‌. “முடியாது ஒசாமா. உனக்கு சதாமின்‌ பலம்‌ 
தெரியாது." 

அது தமது வீரத்தின்மீது விழுந்த அடியாகவே ஒசாமா நினைத்தார்‌. 
இதற்கு மேலும்‌ சவூதி மன்னருடன்‌ பேசிக்கொண்டிருப்பதில்‌ 
அர்த்தமில்லை என்று அவருக்குத்‌ தோன்றிவிட்டது. 

ஆப்கனிஸ்தானில்‌ இருக்கும்‌ தமது சகாக்களான அல்‌ ஜவாஹிரி மற்றும்‌ 


ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மான்‌ இருவருடனும்‌ தொலைபேசியில்‌ 
தொடர்புகொண்டு பேசினார்‌. மிகுந்த மன வருத்தம்‌ மற்றும்‌ 
ஏமாற்றத்துடனேயே இந்த முடிவைத்‌ தாம்‌ எடுக்க வேண்டியிருக்கிறது 
என்று குறிப்பிட்டார்‌. 

“வேறு வழியே இல்லை. நீங்கள்‌ அறிவித்து விடுங்கள்‌' என்று 


சொன்னார்‌. 


மறுநாள்‌ அல்‌ காயிதாவின்‌ சார்பில்‌ அதன்‌ மதப்பிரிவுத்‌ தலைவரான 
ஐமன்‌ அல்‌ ஜவாஹிரி அந்தப்‌ புகழ்பெற்ற “ஃபத்வா'வை வெளியிட்டார்‌. 


“புனிதமான ஷரியத்‌ சட்டத்தை மறந்து, மதிக்கத்‌ தவறிவிட்டது சவுதி 
அரேபிய அரசாங்கம்‌. இரண்டு புனித நகரங்கள்‌ உள்ள தேசத்தில்‌ 
அமெரிக்கப்‌ படை கால்வைக்கவும்‌ நிலை கொள்ளவும்‌ அனுமதி 
அளித்தது பெரும்‌ தவறு. புனித ஷரியத்‌ சட்டத்தை நீக்கி, மனிதனால்‌ 
வகுக்கப்பட்ட சிவில்‌ சட்டங்களைக்‌ கொண்டு ஆட்சி நடக்கத்‌ 
தொடங்கியிருப்பது ஆபத்தானது. தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ளத்‌ 
திறமையற்ற சவுதி அரசாங்கம்‌, இஸ்லாத்தின்‌ எதிரியான அமெரிக்கப்‌ 
படையை தேசத்தில்‌ நுழைய விட்டதும்‌ நீண்ட நெடுங்காலமாக 
அவர்கள்‌ தங்குவதற்கு அனுமதியளித்ததும்‌ மன்னிக்க முடியாத குற்றம்‌. 
இஸ்லாத்துக்கு எதிரான இந்த ஆட்சி அகற்றப்பட்டு, உண்மையான 
முஸ்லிம்களைக்கொண்ட மாற்று அரசு சவுதியில்‌ 
ஏற்படுத்தப்படவேண்டும்‌.' 


இதுதான்‌ ஆரம்பம்‌. அல்லது இதுதான்‌ சவூதி அரேபிய அரசாங்கத்துடன்‌ 
ஒசாமாவுக்கு இருந்த நல்லுறவின்‌ முடிவு. இந்த “பத்வா' வெளியான 
அன்றே சவூதி மன்னர்‌ ஒசாமாவால்‌ தமக்கு என்றைக்கு இருந்தாலும்‌ 
ஆபத்து என்று நினைத்தார்‌. தோதாக ஒசாமாவுக்கு எதிராக நடவடிக்கை 
எடுக்கக்‌ காலம்‌ கனிந்துவிட்டது என்று அமெரிக்காவும்‌ நினைத்தது. 
ஒசாமாவை நாடுகடத்த அல்லது கைது செய்யச்‌ சொல்லி சவூதி 
மன்னருக்கு அமெரிக்கா நெருக்கடியளிக்க ஆரம்பித்தது. 


ரசாபாசமாக எது நடந்தாலும்‌ அது இரு தரப்புக்கும்‌ நல்லதல்ல. 
ஒசாமாவைச்‌ சீண்டுவதில்‌ உள்ள அபாயம்‌ சவூதி மன்னர்‌ 
ஃபைஸலுக்குத்‌ தெரியும்‌. அதேபோல்‌ அவரை அத்தகைய நெருக்கடிக்கு 
உள்ளாக்க வேண்டாம்‌ என்று ஒசாமாவும்‌ நினைத்தார்‌. யாரிடமும்‌ 
சொல்லிக்கொள்ளாமல்‌ ஏப்ரல்‌ 1991ல்‌ ஒசாமா சவூதியைவிட்டுப்‌ 
புறப்பட்டு பாகிஸ்தானுக்குப்‌ போய்விட்டார்‌. 


நீண்டநாள்‌ பிரிந்திருந்த தாய்நாட்டுக்கு மீண்டும்‌ அவர்‌ வந்ததே 
மன்னருக்கு உதவலாம்‌ என்கிற நல்லெண்ணத்தில்தான்‌. ஆனால்‌ உன்‌ 
உதவி எனக்கு வேண்டாம்‌ என்று அவர்‌ சொல்லாமல்‌ சொல்லிவிட்டார்‌. 
வேறு வழியில்லை. தாயகத்தை விட்டுப்‌ புறப்பட நேர்ந்ததில்‌ 
ஒசாமாவுக்கு வருத்தம்தான்‌. என்றாவது இந்த மனக்கசப்பு நீங்கக்கூடும்‌ 
என்றுதான்‌ அவர்‌ அப்போது நினைத்தார்‌. 


ஆனால்‌ அது நிரந்தரப்‌ பிரிவாகவே அமைந்துவிட்டது. 
O 


குளிர்‌, நரம்புகளைச்‌ சுண்டிக்கொண்டிருந்தது. பதினொன்று அல்லது 
பன்னிரண்டு டிகிரி இருக்கும்‌ என்று ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மான்‌ 
நினைத்தார்‌. நல்ல கனமான கம்பளி ஆடைகள்‌ சில வேண்டும்‌ என்று 
எண்ணிக்கொண்டார்‌. பெஷாவர்‌ முகாமிலிருந்து புறப்பட்டபோது 
அவசரத்தில்‌ எடுத்துவர மறந்துவிட்டது. குளிரைச்‌ சமாளிப்பது பெரிய 
விஷயமில்லைதான்‌. ஆனால்‌ குளிர்‌ குறித்த நினைவுகளே எண்ணத்தை 
ஆக்கிரமித்திருந்தால்‌, வேறு எதிலும்‌ புத்தி போகாது. 


அருகில்‌ இருந்த ஒசாமாவின்‌ மூச்சுச்‌ சத்தம்‌ மட்டுமே கேட்டது. 
வாய்திறந்து ஒருவார்த்தைகூடப்‌ பேசாமல்‌ மிகத்தீவிரமாக டைப்‌ 
செய்துகொண்டே இருந்தார்‌. அவரை மட்டும்‌ குளிர்‌ தாக்கவில்லையா 
என்ன? எந்தச்‌ சலனமும்‌ இல்லாமல்‌ எப்படி இந்த மேக்கிண்டாஷ்‌ 
கம்ப்யூட்டரே கதி என்று கிடக்க முடிகிறது? அநேகமாகச்‌ 
செயல்திட்டங்கள்‌ குறித்த முன்வரைவு. வேலையில்‌ உட்கார்ந்து 
இரண்டரை மணிநேரங்கள்‌ ஆகின்றன. அந்த இரண்டரை மணிநேரமும்‌ 
ஷேக்‌ அங்கேயேதான்‌ அமர்ந்திருந்தார்‌. கையில்‌ இருந்த அல்‌ 
புஹாரியின்‌ ப்ரெய்லி வடிவப்‌ புத்தகத்தைப்‌ படித்துக்கொண்டிருந்தார்‌. 
குளிர்தான்‌ பிரச்னையாக இருந்தது. என்ன செய்து இதைச்‌ 


சமாளிக்கலாம்‌? 


ஒசாமாவின்‌ வேலையைக்‌ கெடுக்கவும்‌ விருப்பமில்லை. அவராக 
வாய்திறந்து பேசுவாரா என்றால்‌ அதுவும்‌ இல்லை. அட, என்னதான்‌ 
வேலையாக இருக்கட்டும்‌. நடுவே ஒருவாய்‌ தண்ணீர்‌ குடிக்கக்கூடவா 
தோன்றாது? எழுந்து ஒரு உலாவல்‌? சோம்பல்‌ முறிப்பு? தெய்வமே 
என்று எதிரே உட்கார்ந்திருக்கும்‌ தன்னிடம்‌ ஏதேனும்‌ ஒரு வார்த்தை? 
ம்ஹும்‌. வேலை முடியும்வரை ஒசாமாவை எந்தச்‌ சக்தியும்‌ திசைதிருப்ப 
முடியாது. குளிரானாலும்‌ சரி; குண்டுச்‌ சத்தமானாலும்‌ சரி; கொலையே 
நடந்தாலும்‌ சரி. 


ஷேக்‌ எழுந்துபோய்‌ வெளியே சற்று நேரம்‌ நின்றார்‌. காவலுக்கு 
இருந்தவர்கள்‌ வணக்கம்‌ சொன்னார்கள்‌. கடும்‌ சாயா சாப்பிடுகிறீர்களா 
என்று கேட்டார்கள்‌. சாப்பிட்டால்‌ நன்றாகத்தான்‌ இருக்கும்‌. ஆனால்‌ 
உள்ளே ஒசாமா ஒன்றும்‌ சாப்பிடாமல்‌ வெகு நேரமாக வேலை 
செய்துகொண்டிருக்கிறார்‌. முடித்துவிட்டு வந்தாரென்றால்‌ இருவரும்‌ 
சேர்ந்தே தேநீர்‌ அருந்தலாம்‌. 

யோசித்துக்கொண்டிருக்கும்போதே தோளில்‌ ஒரு கை மென்மையாக 
விழுந்தது. ஒசாமா. மற்றும்‌ அவரது புன்னகை. 


“மன்னிக்க வேண்டும்‌ ப்ரொபசர்‌. வெகுநேரம்‌ உங்களைக்‌ 
காக்கவைத்துவிட்டேன்‌' 


“அதனால்‌ பரவாயில்லை. வேலை முடிந்துவிட்டதா?' என்று கேட்டார்‌ 
ஷேக்‌. 

“ஆம்‌. ஆரம்பித்துவிட்டேன்‌' என்று ஒசாமா சொன்னார்‌. “அல்‌ 
காயிதாவை எப்படி வடிவமைப்பது என்று சில திட்டங்கள்‌ 


எழுதிவைத்திருக்கிறேன்‌. வருகிறீர்களா, விவரிக்கிறேன்‌?' 
ஷேக்‌ புன்னகை செய்தார்‌. இருவரும்‌ உள்ளே போனார்கள்‌. 


ஆப்கனின்‌ வடகிழக்கு எல்லையில்‌ பாகிஸ்தானைப்‌ பத்து கிலோமீட்டர்‌ 
தொலைவில்‌ எட்டிப்‌ பிடித்துவிடக்கூடிய தூரத்தில்‌ அமைந்திருந்தது 
அவர்களது அப்போதைய முகாம்‌. வறண்ட மலைப்பகுதி அது. 
இயற்கையாகவே அங்கே அமைந்திருந்த குகைகளுள்‌ ஒன்றைத்‌ 
தேர்ந்தெடுத்து உள்புறம்‌ சில சிறிய மாறுதல்கள்‌ மட்டும்‌ செய்து, 
ஜெனரேட்டர்‌ வைத்து விளக்குகள்‌ பொருத்தி, கம்ப்யூட்டர்‌ 
பயன்பாட்டுக்கான சாதனங்களைக்‌ கொண்டுவந்து நிறுவியிருந்தார்கள்‌. 
மேசை, நாற்காலிகள்‌ கிடையாது. கம்பளி விரித்த கட்டாந்தரையில்தான்‌ 
அமர்ந்து வேலை பார்த்தாக வேண்டும்‌. குளிரினால்‌, நடுங்க 
வேண்டியதுதான்‌. ஒரு போர்வைகூடக்‌ கூடுதலாக இல்லை. புதிய 
முகாம்‌. பயிற்சி பெற வந்திருக்கும்‌ இளைஞர்களும்‌ புதியவர்கள்‌. 
இனிமேல்தான்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக செளகரியங்களுக்கு ஏற்பாடு 
செய்யவேண்டும்‌. ஆனால்‌ எத்தனை நாள்‌ இந்த இடத்தில்‌ இருப்போம்‌ 
என்பது நிச்சயமில்லை. 

ஒசாமா சொன்னார்‌: “ப்ரொபசர்‌, நம்முடைய ராணுவம்‌, எந்த ஒரு 
தேசத்தின்‌ ராணுவத்தைவிடக்‌ கட்டுக்கோப்பாக இருக்கவேண்டும்‌. வீரம்‌ 
கூட இரண்டாம்பட்சம்‌ என்றுதான்‌ நினைக்கிறேன்‌. ஒழுக்கம்‌ மிக 


முக்கியம்‌. செயல்நேர்த்தியில்‌ சிறு தவறு கூட யாரிடமும்‌ 


ஏற்படக்கூடாது." 


வெளியே போய்விட்டு அப்போதுதான்‌ உள்ளே நுழைந்த ஜவாஹிரி 
இதனைக்‌ கேட்டுப்‌ புன்னகை செய்தார்‌. அவர்‌ ஒரு பர்‌ஃபெக்ஷனிஸ்ட்‌. 
எகிப்தில்‌ மிகப்‌ புகழ்பெற்ற மருத்துவர்‌. குடும்பமே டாக்டர்‌ குடும்பம்‌. 
அவரது தாயார்‌, எகிப்துக்கான பாகிஸ்தான்‌ தூதராகப்‌ பதவி வகித்தவர்‌. 
ஒழுக்கமும்‌ கட்டுப்பாடும்‌ பிறவியிலேயே அவரது ரத்தத்தில்‌ கலந்தவை. 
எதைச்‌ செய்தாலும்‌ நேர்த்தி. என்ன செய்தாலும்‌ ஒழுங்கு என்பதுதான்‌ 
அவருக்கும்‌ தாரக மந்திரம்‌. ஆகவே ஒசாமா தன்னுடைய திட்டத்தை 
விவரிக்கத்‌ தொடங்கியபோது மிகவும்‌ உற்சாகமானார்‌ ஜவாஹிரி. 


“அல்‌ காயிதா என்பது ஒரு பிராந்திய ராணுவமல்ல. இது ஒரு சர்வதேச 
ராணுவமாக இருக்கவேண்டும்‌. உலகம்‌ முழுவதும்‌ நாம்‌ 
பரவியாகவேண்டும்‌. ஒவ்வொரு தேசத்திலும்‌ நமக்கொரு தளம்‌ 
இருக்கவேண்டும்‌. அற்பணிப்பு உணர்வுள்ள இளைஞர்களைத்‌ 
தேடிக்கண்டுபிடித்து முதலில்‌ சித்தாந்தப்‌ பயிற்சி அளிக்க வேண்டும்‌. 
அதன்பின்‌ ராணுவப்‌ பயிற்சி. உளவறியச்‌ சொல்லிக்கொடுப்பது 
முக்கியம்‌. அடிப்படை மருத்துவ ஞானத்தை அவர்களுக்கு 
ஏற்படுத்துவது அவசியம்‌. உடற்பயிற்சி இன்றியமையாதது. 
எல்லாவற்றுக்கும்‌ மேலாக இஸ்லாத்தின்‌ அடிப்படைகளை அவர்கள்‌ 
புரிந்தவர்களாக இருக்கவேண்டும்‌. கொள்கைக்காக உயிர்த்தியாகம்‌ 
செய்ய அஞ்சுபவர்கள்‌ இங்கே எட்டிப்பார்க்க வேண்டாம்‌. அல்லாவைத்‌ 
தவிர வேறு யாருக்கு அஞ்சுபவனும்‌ எனக்கு வேண்டாம்‌. 


“செய்யலாம்‌' என்று ஜவாஹிரி சொன்னார்‌. சொல்லிவிட்டு ஷேக்கைப்‌ 
பார்த்தார்‌. அல்‌ காயிதாவில்‌ அப்போது ஜவாஹிரிக்கு எந்தப்‌ பதவியும்‌ 
இல்லை. ஆப்கன்‌ யுத்த சமயத்தில்‌ நிதியளித்தவர்களுள்‌ ஒருவர்‌ அவர்‌. 
கருத்து ரீதியில்‌ ஒசாமாவுடன்‌ மிகவும்‌ ஒத்துப்போனவர்‌ என்கிற 
காரணத்தால்‌ இருவருக்குமிடையே நட்பு உண்டாகியிருந்தது. எகிப்தில்‌ 
இருந்து செயல்பட்டுக்கொண்டிருந்த எகிப்தியன்‌ இஸ்லாமிக்‌ ஜிஹாத்‌ 
என்கிற போராளி இயக்கத்தைத்‌ தோற்றுவித்தவர்‌ அவர்‌. எகிப்து 
அதிபராக இருந்த அன்வர்‌ சதத்தைக்‌ கொலைசெய்ய மிகத்‌ தீவிரமாக 
முயற்சி செய்து மயிரிழையில்‌ தோற்றவர்‌. ஆனபோதிலும்‌ அன்வர்‌ 
சதத்தின்‌ மரணம்‌, படுகொலையாகத்தான்‌ அமைந்தது என்பது வேறு 
விஷயம்‌. அந்தப்‌ படுகொலைச்‌ சம்பவத்தில்‌ ஜவாஹிரி 
சம்பந்தப்படாதபோதிலும்‌ தொடர்ந்து எகிப்தில்‌ இருப்பதில்‌ இருந்த 
இருப்பியல்‌ சிக்கல்கள்‌ காரணமாக 1985ம்‌ ஆண்டு அவர்‌ நாட்டை விட்டு 


வெளியேறி பாகிஸ்தானுக்கு வந்தார்‌. ஒசாமாவின்‌ நட்பும்‌ நெருக்கமும்‌ 
அப்போது உண்டானதுதான்‌. 


ஜவாஹிரி, ஒசாமாவுடன்‌ நட்புகொண்டு, வந்துபோய்க்‌ கொண்டிருந்த 
காலத்தில்‌ அல்‌ காயிதாவின்‌ அறிவிக்கப்படாத கமாண்டராகவும்‌ 
ஆன்மிகத்‌ தலைவராகவும்‌ இருந்தவர்‌ ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மான்‌. 
அவரது வழிகாட்டுதலின்படிதான்‌ இயக்கத்தை 
வடிவமைத்துக்கொண்டிருந்தார்‌ ஒசாமா. ஆனால்‌ ஜவாஹிரியின்‌ 
போர்ப்‌ பயிற்சியும்‌ ராணுவ இலக்கண ஞானமும்‌ மேலான மருத்துவ 
அறிவும்‌ தமது இயக்கத்துக்கு மிகவும்‌ இன்றியமையாதவை என்று 
ஒசாமா கருதினார்‌. பதவி என்று எதுவும்‌ இல்லாதபோதிலும்‌ அத்தனை 
விஷயங்களிலும்‌ ஜவாஹிரியின்‌ கருத்தையும்‌ கேட்டே அவர்‌ 
செயல்பட்டார்‌. (பிறகு எப்போது முறைப்படி அல்‌ காயிதாவில்‌ இவர்‌ 
இணைந்தார்‌ என்கிற விவரம்‌ இதுவரை கிடைக்கவில்லை.) 


ஆப்கன்‌ யுத்த காலத்தில்‌ ஒசாமாவுக்குத்‌ தெரிந்தது, கெரில்லா யுத்தம்‌ 
மட்டுமே. மறைந்திருந்து தாக்குவது. அதிரடியாகத்‌ தாக்குவது. எதிரி 
சுதாரித்துக்கொள்ளும்‌ முன்னரே தாக்கி வீழ்த்திவிட்டுத்‌ 
தப்பியோடிவிடுவது. ஒருமாதிரி காட்டுத்தனமான தாக்குதல்‌ உத்தி அது. 
எப்போதும்‌ உதவும்‌ என்று சொல்லமுடியாது. சமயத்தில்‌ 
தாக்குபவருக்கே பெருத்த ஆபத்தை விளைவிக்கக்‌ கூடியது. யுத்த 
இலக்கணப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில்‌, மிகவும்‌ 
தேவைப்பட்டால்‌ மட்டுமே கையாளப்படவேண்டிய உத்தி அது. 
கெரில்லாத்‌ தாக்குதலை மட்டுமே வைத்து ஒரு முழுநீள யுத்தம்‌ 
செய்யமுடியாது. செய்யவும்‌ கூடாது. 


ஆனால்‌ ஒசாமாவுக்கு முறையான ராணுவப்‌ பயிற்சி ஏதுமில்லாத 
காரணத்தால்‌, தானாகவே கற்றுத்தேர்ந்து பரீட்சை செய்து பார்த்து, 
தட்டுத்தடுமாறி தன்னை உருவாக்கிக்கொண்டவர்‌ என்கிற 
காரணத்தால்‌, தனது போர்க்கலை உத்தியின்‌ பெயர்‌ கெரில்லா 
என்பதோ, அது மட்டுமேதான்‌ யுத்தம்‌ என்றில்லை என்பதோ 
அவருக்குத்‌ தெரியாது. 

உண்மையில்‌ ஐமன்‌ அல்‌ ஜவாஹிரியின்‌ நட்புக்குப்‌ பிறகுதான்‌ 
ஒசாமாவுக்கு முறையான யுத்தப்‌ பயிற்சியே கிடைத்தது என்று 
சொல்லவேண்டும்‌. கற்றுக்கொள்ளும்‌ விஷயத்தில்‌ ஒசாமா ஒரு 
பாஸ்பரஸ்‌. செய்துகாட்டக்‌ கூட வேண்டாம்‌. சுட்டிக்காட்டினாலே 
போதுமானது. எதையும்‌ அவருக்கு விவரிக்க வேண்டாம்‌. ஒருவரிச்‌ 
சுருக்கத்தைக்‌ கொண்டே உள்ளதைப்‌ புரிந்துகொண்டுவிடக்கூடிய 


கற்பூர புத்தி அவருடையது. மாதக்கணக்கில்‌ பயின்றால்‌ மட்டுமே 
ஓரளவு தேர்ச்சிகாணக்கூடிய தொலைதூரத்‌ துப்பாக்கி சுடும்‌ பயிற்சியை 
(டெலஸ்கோப்பில்‌ பார்த்துச்‌ சுடுவது.) ஒரே ஒரு மாலைப்‌ பொழுதில்‌ 
இரண்டு மணிநேரம்‌ கற்றுக்கொண்டு தேறிவிட்டார்‌ ஒசாமா. 


தாம்‌ தேர்ச்சியடைவதுடன்‌ அவர்‌ திருப்தியுற்றதே இல்லை. 
உடனடியாகத்‌ தமது இளைஞர்களுக்குத்‌ தாம்‌ கற்ற கலையைச்‌ 
சொல்லிக்கொடுப்பார்‌. அவர்‌ கற்றுத்தருவதை தூர இருந்து ஜவாஹிரி 
அழகு பார்ப்பார்‌. என்ன மனிதன்‌ இவன்‌! இப்படிக்கூட ஒருவரால்‌ 
போர்க்கலையில்‌ மேதைமை எட்டமுடியுமா! ஒருமணி நேரத்துக்கு 
முன்னால்‌ மாணவனாகவும்‌ ஒருமணிநேரம்‌ கழிந்தபிறகு சர்வமும்‌ 
தெரிந்த ஆசிரியராகவும்‌ எப்படி ஒருவரால்‌ இருக்கமுடியும்‌? 


ஒசாமாவைக்‌ குறித்து ஆச்சர்யப்பட அவருக்கு இன்னும்‌ எத்தனையோ 
விஷயங்கள்‌ இருந்தன. அவரது திட்டமிடும்‌ வேகம்‌ அவற்றுள்‌ 


முதன்மையானது. 


ஒசாமா சொன்னார்‌: “உலகம்‌ முழுவதும்‌ நாம்‌ இருக்கவேண்டும்‌. 
அல்லது உலகம்‌ முழுவதும்‌ நம்முடையதாக இருக்கவேண்டும்‌.' 


“என்ன வழிகள்‌ வைத்திருக்கிறீர்கள்‌?' என்று ஷேக்‌ கேட்டார்‌. 


“சொல்கிறேன்‌. அல்‌ காயிதா என்பது தனியொரு அமைப்பாக 
இருக்கக்கூடாது. அதே சமயம்‌ இதர இயக்கங்களுடன்‌ கூட்டணி 
வைத்து செயல்படும்‌ அமைப்பாகவும்‌ இருக்காது. உலகம்‌ முழுவதும்‌ 
இயங்கக்கூடிய, நமது சித்தாந்தங்களுக்குப்‌ பொருந்திவரக்கூடிய 
அத்தனை இயக்கங்களுடனும்‌ நாம்‌ நல்லுறவு கொள்வதில்‌ பிரச்னை 
இல்லை. ஆனால்‌ அவர்களுடன்‌ கூட்டணி என்றில்லாமல்‌ நமது கிளைப்‌ 
பிரிவாக அந்தந்த இயக்கங்களே அந்தந்தப்‌ பிராந்தியங்களில்‌ 
செயல்படவேண்டும்‌. அவர்களுக்கு வேண்டிய போர்ப்‌ பயிற்சிகள்‌, 
ஆயுதங்கள்‌, பண உதவி போன்றவற்றை அல்‌ காயிதா செய்யும்‌. 
அவர்களது சொந்தப்பெயர்‌ அப்படியே இருக்கலாம்‌. ஆனால்‌ 
செயல்பாடுகள்‌ நம்முடையதாக இருக்கவேண்டும்‌." 


பிரமித்துப்‌ போய்விட்டார்கள்‌ ஷேக்கும்‌ ஜவாஹிரியும்‌. என்ன ஒரு 
உத்தி! சுஸுகி நிறுவனத்தின்‌ பெயரைத்‌ தன்‌ கெளரவச்‌ சின்னமாக 
இணைத்துக்கொண்டு ஜப்பானியத்‌ தொழில்நுட்பத்துடன்‌ இந்திய 
மாருதிகள்‌ ஓடுவது மாதிரி. மாமண்டூரிலும்‌ நேமத்திலும்‌ தளம்‌ அமைத்து, 
முறையே பெப்ஸியும்‌ கோககோலாவும்‌ அமெரிக்க ஃபார்முலாவின்‌ 


இந்தியத்‌ தயாரிப்பாக உருவாவது மாதிரி. எப்படி இவருக்கு 
இப்படியெல்லாம்‌ யோசனைகள்‌ தோன்றுகின்றன? 


ஒசாமா மேலும்‌ சொன்னார்‌ : “நமது ராணுவத்தின்‌ தளபதியாக அபூ 
அயூப்‌ நீடிப்பார்‌. சோவியத்‌ யுத்தத்தின்போது நாமடைந்த வெற்றியின்‌ 
பெரும்பங்கு அவரைச்‌ சார்ந்தது.' 


“சரி' என்றார்‌ ஷேக்‌. 


1989ல்‌ ஆப்கனில்‌, அல்‌ காயிதாவின்‌ “கோஸ்ட்‌' (1108) பயிற்சிமுகாமில்‌ 
நடைபெற்ற முதல்‌ ஆலோசனைக்‌ கூட்டத்தின்போதே உடனிருந்தவர்‌ 
அபூ அயூப்‌. ஈராக்கைச்‌ சேர்ந்த போராளி. ஒசாமாவின்‌ நம்பிக்கைக்குப்‌ 
பாத்திரமானவர்களுள்‌ மிக முக்கியமானவர்‌. பல ஆப்கன்‌ முஜாஹெதின்‌ 
இளைஞர்களை அல்‌ காயிதாவுக்கு அழைத்து வந்ததிலும்‌ இவருக்குப்‌ 
பெரும்பங்கு உண்டு. 


“ஒவ்வொரு வீரரும்‌ தளபதியின்‌ கட்டளைக்குக்‌ கட்டுப்பட்டவர்‌. 
விவாதிக்க அவர்களுக்கு உரிமை கிடையாது. தளபதியின்‌ பணி சரியாக 
இருக்கிறதா என்பதை நிர்வாக மேற்பார்வைக்‌ குழு ஒன்று பரிசீலிக்கும்‌. 
பயிற்சியளிக்கும்‌ ஆசிரியர்களின்‌ குழு தனியாக இயங்கும்‌. ஒவ்வொரு 
முகாமிலும்‌ பயிற்சி அளிக்கவென்று நாம்‌ முதலில்‌ ஆள்களைத்‌ 
தேர்ந்தெடுக்கவேண்டும்‌. பல்வேறு இயக்கங்களின்‌ மூத்த 
போராளிகளைக்‌ கூட நாம்‌ இதற்காகத்‌ தருவிக்கலாம்‌. அனைத்துப்‌ 
பயிற்சிமுகாம்களும்‌ ஜவாஹிரி, உங்கள்‌ கட்டுப்பாட்டின்கீழ்‌ இயங்கும்‌.' 


“சரி' என்றார்‌ ஜவாஹிரி. ஒசாமா தொடர்ந்து தமது புதிய 
இயக்கத்துக்குத்‌ தாம்‌ அளித்த வடிவம்‌ குறித்து விவரித்துக்கொண்டே 
சென்றார்‌. குறைந்தது ஐம்பது நாடுகளில்‌ அல்‌ காயிதாவின்‌ தளம்‌ 
அமைக்கப்படவேண்டும்‌ என்பதே அவரது தொடக்ககால இலக்காக 
இருந்தது. ஒவ்வொரு நாட்டிலுள்ள முஸ்லிம்‌ அமைப்புகளுடன்‌ 
தொடர்புகொண்டு அதற்கான ஏற்பாடுகளை ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ 
ரெஹ்மான்‌ செய்வதென்று ஏற்பாடாயிற்று. 


“தளம்‌ அமைப்பது ஒரு பக்கம்‌ இருக்க, நாம்‌ ஆப்கனிஸ்தான்‌ தவிரவும்‌ 
சில இடங்களில்‌ பயிற்சி முகாம்களை நிறுவியாகவேண்டும்‌' என்று 
ஜவாஹிரி சொன்னார்‌. சூடான்‌ சரியாக இருக்கும்‌ என்று முதல்‌ முதலில்‌ 
தெரிவித்தவர்‌ அவர்தாம்‌. எகிப்து, டுனிஷியா, அல்ஜீரியா மற்றும்‌ 
பாலஸ்தீனிலிருந்து அனுபவம்‌ மிக்க போராளிகளைத்‌ தருவித்து 
சூடானில்‌ சில முகாம்களை நிறுவலாம்‌ என்று முடிவு செய்தார்கள்‌. 


ஒசாமாவுக்கு அப்போது சூடானைக்‌ காட்டிலும்‌ கொசோவா, செச்னியா, 
பிலிப்பைன்ஸ்‌, எகிப்து மற்றும்‌ டுனிஷியாவில்‌ நிறுவுவதில்தான்‌ ஆர்வம்‌ 
அதிகம்‌ இருந்தது. 

“முஸ்லிம்கள்‌ கஷ்டப்படும்‌ ஒவ்வொரு இடமாக 
எடுத்துவைத்துக்கொண்டு ஆராயவேண்டும்‌. எங்கு நிவாரணம்‌ உடனே 
தேவைப்படுகிறதோ அங்கு நாம்‌ செல்லவேண்டியது அவசிய அவசரம்‌." 


என்று ஒசாமா சொன்னார்‌. 


“இருக்கலாம்‌. ஆனால்‌ ஆப்கனிஸ்தானுக்கு வெளியே நாம்‌ நிறுவும்‌ 
முதல்‌ பயிற்சி முகாம்கள்‌ சிக்கலில்லாமல்‌ நடைபெறத்‌ தொடங்குவது 
அகைக்காட்டிலும்‌ முக்கியம்‌. அதனைக்‌ கொண்டுதான்‌ நமது 
எல்லைகளை விஸ்தரிக்க முடியும்‌. சூடானின்‌ அரசியல்‌ சூழல்‌ நமக்கு 
சாதகமாக இருக்கும்‌ என்று நினைக்கிறேன்‌' என்றார்‌ ஜவாஹிரி. 


ஒசாமா சம்மதித்தார்‌. அடுத்தக்கட்ட பணிகள்‌ பரபரவென்று 
நடந்தேறின. அல்‌ காயிதாவின்‌ உறுப்பினர்களை ஒசாமா மூன்று 
பிரிவினராகப்‌ பிரித்தார்‌. ஒரு குழு, திட்டமிடும்‌ பணிகளை மட்டும்‌ 
பார்க்கும்‌. அடுத்தக்‌ குழு களப்பணியில்‌ மட்டும்‌ கவனம்‌ செலுத்தும்‌. 
மூன்றாவது குழு, அனுபவம்‌ மிக்க மூத்த உறுப்பினர்களைக்‌ கொண்ட 
ஆலோசனைக்‌ குழு. இதில்‌ அரசியல்‌ பிரிவு, மதப்பிரிவு என்று இரண்டு 


கிளைகள்‌ அமைக்கப்பட்டன. 


சர்வதேச அரசியல்‌ நிலைமைகளைத்‌ தொடர்ந்து கண்காணித்து, 
மாற்றங்களையும்‌ சீர்திருத்தங்களையும்‌ சீர்கேடுகளையும்‌ அலசி 
ஆராய்ந்து, எப்போதும்‌ புள்ளிவிவரங்களை விரல்‌ நுனியில்‌ 
வைத்திருக்கும்‌ அரசியல்‌ குழு, அல்‌ காயிதாவின்‌ சர்வதேசப்‌ பிரிவுகளின்‌ 
இயக்கத்தையும்‌ கண்காணித்தபடி இருக்கும்‌. இஸ்லாத்துக்கு எதிரான 
சக்திகள்‌ என்று இனம்கண்டு ஒசாமா யுத்தம்‌ தொடுக்க முடிவு செய்யும்‌ 
கணத்தில்‌, அதற்கான சாதகமான காலத்தை வகுத்துத்‌ தருவதுடன்‌ 
தேவையான சமயத்தில்‌ அறிக்கைகள்‌ தயாரித்து வெளியிடுவது, 
மீடியாவுடன்‌ தொடர்பு கொள்வது, பேட்டிகள்‌ தருவது உள்ளிட்ட 
அத்தனை பணிகளையும்‌ அரசியல்‌ குழு மேற்கொள்ளும்‌. 


மதப்பிரிவின்‌ முக்கியப்‌ பணி, போராளிகளிடையே ஒழுக்கத்தை 
வலியுறுத்தி, சர்வஜாக்கிரதையாக அவர்கள்‌ திசைமாறாமல்‌ 
பார்த்துக்கொள்வது. ஃபத்வாக்கள்‌ வெளியிடுவதும்‌ இக்குழுவின்‌ 
பணியே. சித்தாந்த வகுப்புகள்‌ எடுப்பது, ஷரியத்‌ சட்டப்படி இஸ்லாமிய 
தேசங்கள்‌ ஆட்சிபுரிகின்றனவா என்று கண்காணிப்பது, மதரஸாக்கள்‌ 


நடத்தி, குழந்தைகளுக்கு மார்க்கக்‌ கல்வி வழங்குவது போன்றவை உப 
பணிகள்‌. 


களப்பணிப்‌ பிரிவு என்று சொல்லப்படும்‌ அல்‌ காயிதாவின்‌ 
ராணுவம்தான்‌ இவற்றுள்‌ மிக முக்கியமானது. ஒரு பிரமிட்‌ வடிவில்‌ 
இதன்‌ கட்டுமானத்தை ஒசாமா அமைத்திருந்தார்‌. கீழ்மட்டத்தில்‌ 
புதிதாகச்‌ சேர்ந்திருக்கும்‌ ஒரு வீரனைக்‌ கூட மேலே உச்சத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ ஒசாமா வரை நேரடியாகப்‌ பார்த்து, கவனிக்க முடியும்‌. 
அம்மாதிரியான ஒரு அமைப்பு. 


ஒசாமாவின்‌ நேரடிக்‌ கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ இயங்கும்‌ தளபதி. அவருக்குக்‌ 
கீழே லெப்டினெண்டுகள்‌. லெப்டினெண்டுகளின்‌ கீழே முதல்‌ நிலை 
வீரர்கள்‌ (முக்கியத்‌ தாக்குதல்களுக்கு அனுப்பப்படுபவர்கள்‌.) 
அவர்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாம்‌ நிலை வீரர்கள்‌ (நேரடி 
யுத்தங்களில்‌ முன்னணி வரிசையில்‌ செல்பவர்கள்‌.) அதற்கும்‌ கீழே 
பயிற்சி நிலை வீரர்கள்‌. இவர்களுள்‌ ஒவ்வொருவரும்‌ தமக்கு மேலே 
உள்ள உடனடித்‌ தலைமையுடன்தான்‌ நேரடியாகத்‌ தொடர்புகொள்ள 
முடியும்‌. ஒரு பயிற்சி நிலை வீரர்‌ ஒருபோதும்‌ முதல்‌ நிலை வீரருடனோ, 
லெப்டினண்ட்டுடனோ தொடர்பு கொண்டுவிடமுடியாது. அதேபோல்‌ 
முதல்நிலை வீரர்‌ நேரடியாகத்‌ தளபதியைத்‌ தொடர்புகொண்டு பேசிவிட 
முடியாது. எல்லாமே முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள்தான்‌. 


தொடக்கத்தில்‌ அல்‌ காயிதாவின்‌ தளபதி பதவிக்குக்‌ கொஞ்சம்‌ இழுபறி 
இருந்தது. ஒசாமா பின்லேடன்‌ முதலில்‌ அபூ அயூப்‌ அல்‌ ஈராக்கி என்கிற 
ஈராக்‌ தேசத்துப்‌ போராளியைத்தான்‌ இயக்கத்தின்‌ ராணுவத்‌ 
தளபதியாக நியமித்தார்‌. ஆனால்‌ அவரளவு அனுபவம்‌ உள்ள வேறு 
இரண்டுபேரும்‌ அல்‌ காயிதாவிலேயே அப்போது இருந்தார்கள்‌. அல்‌ 
பன்ஷிரி (A! Banshirர) மற்றும்‌ முஹம்மது அடஃப்‌ (Muhammad Atef). 
திறமையில்‌ இவர்கள்‌ மூவரும்‌ ஒருவருக்கு ஒருவர்‌ சளைத்தவர்கள்‌ 
இல்லை. அனுபவத்திலும்‌ மூவரும்‌ ஒரே மாதிரியானவர்கள்தாம்‌. ஆகவே 
மூன்று பேருமே தளபதியாக விரும்பினார்கள்‌. ஒசாமாவுக்கும்‌ இது 
தெரியும்‌. ஆனாலும்‌ மற்ற இருவரையும்‌ பொறுத்திருக்கச்‌ 
சொல்லிவிட்டுத்தான்‌ அபூ அயூபை தளபதியாக்கினார்‌. 


இரண்டு வருடங்கள்‌ அபூ தளபதியாக இருந்தார்‌. அதன்பின்‌ அல்‌ 
பன்ஷிரி அப்பொறுப்புக்கு வந்தார்‌. 1996ல்‌ அவர்‌ இறந்துவிடவே 
முஹம்மது அடஃப்‌ தளபதி ஆனார்‌. செப்டெம்பர்‌ 11, 2001 
சம்பவத்துக்குப்‌ பிறகு ஆப்கனிஸ்தான்‌ மீது அமெரிக்கா 
படையெடுத்தபோது, ஒரு ராக்கெட்‌ தாக்குதலில்‌ அடிபட்டு 


இறக்கும்வரை முஹம்மது அடஃப்தான்‌ அல்‌ காயிதாவின்‌ தளபதி. 
தாலிபன்கள்‌ ஒழிந்து, ஆப்கனிஸ்தானில்‌ ஹமீத்‌ கர்சாய்‌ 
தலைமையிலான அரசு அமைந்து, அங்கிருந்த அல்‌ காயிதா 
போராளிகள்‌ தலைமறைவாகிவிட்ட பிறகு தற்சமயம்‌ யார்‌ தளபதியாக 
இருக்கிறார்கள்‌ என்கிற விவரம்‌ இன்னும்‌ வெளியாகவில்லை. ஆனால்‌ 
தலைமைப்‌ பீடத்தில்‌ எந்த மாறுதலும்‌ இல்லை. அதே ஒசாமாதான்‌. 
அதே ஜவாஹிரிதான்‌. 

0 


“ஒரு பணியை ஆரம்பிக்கிறோம்‌ என்றால்‌, அது தொடர்பான எல்லா 
வேலைகளும்‌ ஒரே இடத்தில்‌ நடக்கக்கூடாது' என்று ஒசாமா 
சொன்னார்‌. அதாவது திட்டம்‌ தீட்டுதலும்‌, சூழலைக்‌ கண்காணிப்பதும்‌, 
செயல்படுத்துவதும்‌ எப்போதும்‌ ஒரே இடத்திலிருந்து செய்யப்படக்‌ 
கூடாது என்பது இதன்‌ பொருள்‌. 


உதாரணமாக ஒரு குண்டுவெடிப்புக்கான திட்டம்‌ 
தீட்டப்படுகிறதென்றால்‌ அது ஓரிடத்தில்‌ நடைபெறும்‌. ஆப்கன்‌ 
மலைக்காடுகளில்‌ என்று ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளலாம்‌. 
குண்டுவெடிப்பைச்‌ செயல்படுத்தப்‌ போகிறவர்கள்‌ ஏமனிலிருந்தோ, 
சவூதி அரேபியாவிலிருந்தோ, செச்னியாவிலிருந்தோதான்‌ 
அனுப்பப்படுவார்களே தவிர ஆப்கனிஸ்தான்‌ முகாம்களில்‌ இருந்து 
அல்ல. அவர்களுக்குத்‌ தேவையான வெடிபொருள்கள்‌ சூடானில்‌ 
இருந்து வரும்‌. குண்டுவைக்கத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்‌ அநேகமாக 
அமெரிக்காவாகவோ ஸ்பெயினாகவோ இருக்கும்‌. 


“திட்டத்தை இப்படி இடம்பிரித்துச்‌ செயல்படுத்துவதன்மூலம்‌ விஷயம்‌ 
முழுவதுமாக யாருக்கும்‌ தெரியாமல்‌ இருக்கும்‌' என்று ஒசாமா 


சொன்னார்‌. 


இன்றளவும்‌ அல்‌ காயிதா கடைபிடிக்கும்‌ மிகப்பெரிய சூட்சுமம்‌ இது. 
மேல்‌ மட்டத்தில்‌ இருக்கும்‌ ஒசாமா, அல்‌ ஜவாஹிரி, முகம்மது அடஃப்‌ 
போன்ற மூன்று நான்கு பேரைத்தவிர எந்த ஒரு திட்டமும்‌ அதன்‌ 
முழுப்பரிமாணமுடன்‌ யாருக்குமே தெரியாது. களத்துக்குப்‌ 
போய்ச்சேரும்வரை தாம்‌ என்ன செய்யப்போகிறோம்‌ என்கிற 
விஷயம்கூட சம்பந்தப்பட்ட போராளிக்குத்‌ தெரியாமல்‌ 
வைக்கப்பட்டிருந்த சம்பவங்கள்‌ அநேகம்‌. கட்டக்கடைசிக்‌ கணத்தில்‌ 


எங்கிருந்தோ காற்றில்‌ பறந்துவந்து உத்தரவு காதில்‌ விழும்‌. இதைச்‌ 


செய்‌. அவ்வளவுதான்‌. செய்து முடிப்பது ஒன்றுதான்‌ அவனுடைய 
கடமை. யார்‌ உத்தரவிடுகிறார்கள்‌? எங்கிருந்து அந்த உத்தரவு 
வருகிறது? தன்னை ஏன்‌ தேர்ந்தெடுத்தார்கள்‌? சரியாகச்‌ 
செய்யாவிட்டால்‌ என்ன ஆகும்‌? செய்துமுடித்தபின்‌ தப்பிப்போமா? 
செத்துப்‌ போய்விடுவோமா? 


தெரியாது. அவன்‌ தப்பித்தாகவேண்டும்‌ என்று மேலிடம்‌ முடிவு 
செய்தால்‌, தப்பிப்பான்‌. எப்படித்‌ தப்பிப்பான்‌? யார்‌ வந்து 
காப்பாற்றுவார்கள்‌? அது தெரியாது. சொல்லமுடியாது. எப்படியாவது 
தப்பித்தே தீருவான்‌. யார்‌ வேண்டுமானாலும்‌ வந்து காப்பாற்றுவார்கள்‌. 


காப்பாற்றுபவனுக்கு அவனை முன்பின்‌ தெரிந்திருக்காது. 
பல்லாயிரக்கணக்கான மைல்‌ தொலைவிலிருந்து அவன்‌ இதற்காகவே 
தருவிக்கப்பட்டிருப்பான்‌. உள்ளூரிலேயே இருக்கும்‌ பிற 
போராளிகளுக்கு இந்த விஷயம்‌ கடைசி வரை தெரியாது. எதற்குத்‌ 
தெரியவேண்டும்‌? எனில்‌, உள்ளூரில்‌ இருக்கும்‌ மற்ற போராளிகள்‌ 
எல்லோரும்‌ திறமைக்‌ குறைவானவர்களா என்றால்‌ இல்லை! அவர்கள்‌ 
வேறொரு தேசத்தில்‌, வேறொரு பணிக்கு அனுப்பப்படுவதற்கென்றே 
இங்கே தயாராகிறவர்கள்‌. 


இது ஒரு சூட்சுமம்‌. மிகப்பெரிய சூட்சுமம்‌. ஆள்பவர்களைக்‌ 
குழப்புவதற்காகவும்‌ அடையாளங்களை மறைப்பதற்காகவும்‌ 
உள்நாட்டுப்‌ போராளிகளின்‌ பாதுகாப்புக்காகவும்‌ மேற்கொள்ளப்படும்‌ 
ஓர்‌ உத்தி. அல்‌ காயிதா ஒருபோதும்‌ ஒரு தேசத்தில்‌ நிகழ்த்தும்‌ 
தாக்குதலுக்கு அதே தேசத்துப்‌ போராளிகளைப்‌ பயன்படுத்தியதில்லை. 
அமெரிக்காவில்‌ தாக்குதல்‌ நிகழ்த்த வேண்டுமென்றால்‌ சவூதி 
அரேபியாவிலிருந்தும்‌ ஏமனிலிருந்தும்தான்‌ ஆள்‌ அனுப்புவார்கள்‌. சவூதி 
அரேபியாவில்‌ ஒரு தாக்குதல்‌ உத்தேசிக்கப்படுகிறதென்றால்‌ 
சூடானிலிருந்தும்‌ தான்சானியாவிலிருந்தும்‌ ஆப்கனிலிருந்தும்‌ ஆள்‌ 
போகும்‌ - ஆப்கனிஸ்தானை சோவியத்திடமிருந்து காப்பாற்ற 
சவூதியிலிருந்து ஒசாமா வந்தது போல! 

0 


தொண்ணூறாம்‌ வருட இறுதியில்‌ அல்‌ காயிதாவில்‌ குறைந்தது 
மூவாயிரம்‌ பேர்‌ உறுப்பினர்களாக இருந்தார்கள்‌. அந்தக்‌ 
காலகட்டத்தில்‌ உலகில்‌ வேறெந்த ஒரு தீவிரவாதக்‌ குழுவிலும்‌ 
இத்தனை உறுப்பினர்கள்‌ கிடையாது. சுமார்‌ இரண்டு வருடத்‌ தீவிரப்‌ 
போர்ப்‌ பயிற்சி பெற்ற வீரர்கள்‌ அவர்கள்‌. அவர்களுக்கு நேரடி யுத்தமும்‌ 


தெரியும்‌, கெரில்லா யுத்தமும்‌ தெரியும்‌. ஒற்றறிவதில்‌ நூற்றுக்கணக்கான 
விற்பன்னர்கள்‌ இருந்தார்கள்‌. அல்‌ காயிதாவின்‌ நேரடி உறுப்பினர்கள்‌ 


தவிர, பல்வேறு நாடுகளில்‌ இயங்கிவந்த பல சிறு போராளிக்‌ 
குழுக்களும்‌ அல்‌ காயிதாவின்‌ பிரதிநிதியாகத்‌ தத்தம்‌ தேசங்களில்‌ 
இயங்க ஆரம்பித்துவிட்டிருந்தன. அவர்களுக்கான 
போர்ப்பயிற்சிகளையும்‌ பண உதவியையும்‌ அல்‌ காயிதா தலைமை 
நேரடியாக வழங்கியது. 


ஒசாமாவும்‌ ஜவாஹிரியும்‌ ஒவ்வொரு பயிற்சி முகாமுக்கும்‌ நேரடியாகப்‌ 
போய்‌ பயிற்சிபெறும்‌ வீரர்களைக்‌ கண்காணித்தார்கள்‌. தமக்குத்‌ 
தெரிந்த போர்த்‌ தந்திரங்கள்‌ அனைத்தையும்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லிக்கொடுத்தார்கள்‌. தவறு செய்பவர்களுக்கான தண்டனைகள்‌ 
மிகக்‌ கடுமையாக இருந்தன. மரணம்‌. அதைத்தவிர இன்னொரு 
தண்டனை அங்கே கிடையாது. ஒரே வினாடிதான்‌. நிற்கவைத்துச்‌ 
சுட்டுவிட்டு சவப்பெட்டியில்‌ படுக்கவைத்துப்‌ புதைத்துவிட்டுப்‌ போயே 
விடுவார்கள்‌. 


கொலை என்பதை ஒரு வாழ்வின்‌ முடிவாக அவர்கள்‌ யாரும்‌ 
பார்க்கவில்லை. மாறாக, நியாயத்‌ தீர்ப்பாகவே அது கருதப்பட்டது. 
எப்படியும்‌ மரணம்‌ நிச்சயம்‌. ஒன்று போர்க்களத்தில்‌ ஏற்படும்‌ வீர 
மரணமாக அது இருக்கவேண்டும்‌. தியாகிகளுக்கு அதுதான்‌ அவசியம்‌ 
கிடைக்கும்‌. துரோகியாக இருக்கிற பட்சத்தில்‌ நிற்கவைத்துச்‌ சுடுவது 


தான்‌ தண்டனை. 


இவை ஒருபுறம்‌ இருக்க, அல்‌ காயிதாவின்‌ பயிற்சி முகாம்களில்‌ 
சொல்லித்தரப்படும்‌ பாடங்களும்‌ மிகக்‌ கடுமையானவை. ஆர்வமுடன்‌ 
இயக்கத்தில்‌ வந்து இணையும்‌ அத்தனை பேருமே அல்‌ காயிதாவின்‌ 
உறுப்பினர்கள்‌ ஆகிவிடமுடியாது. தகுதி அடிப்படையில்‌ மட்டுமே 
உறுப்பினராகமுடியும்‌. இது அல்‌ காயிதாவின்‌ தளபதி முகம்மது அடஃப்‌ 
செய்த ஏற்பாடு. 


வாரம்‌ முழுவதும்‌ வகுப்புகள்‌ இருக்கும்‌. ஓய்வு என்பது அவ்வப்போது 
கிடைக்கும்‌ சிறு இடைவெளிகள்‌ மட்டுமே. அதிகாலை மூன்று மணிக்கு 
எழுந்துவிடவேண்டும்‌. ஒன்றரை மணிநேரம்‌ ஓட்டப்‌ பயிற்சி மற்றும்‌ 
உடற்பயிற்சிகள்‌. தொழுகைக்குப்‌ பிறகு காலை உணவாகக்‌ கஞ்சி 
வழங்கப்படும்‌. சாப்பிட்டு முடித்ததும்‌ சித்தாந்த வகுப்புகள்‌ 
ஆரம்பமாகும்‌. மூன்று அல்லது நான்கு மணிநேரம்‌. பரீட்சைகள்‌ உண்டு. 
வினாத்தாள்‌ உண்டு. பல்வேறு தேசங்களிலிருந்து மார்க்க அறிஞர்கள்‌ 
வந்து சொற்பொழிவாற்றுவதும்‌ உண்டு. 


இது முடிந்தபிறகு துப்பாக்கி சுடும்‌ பயிற்சி. குண்டு வைக்கும்‌ பயிற்சி. 
தப்பிக்கும்‌ பயிற்சி. பிற்பகல்‌ உணவு வரை இந்தப்‌ பயிற்சிகள்‌ தொடரும்‌. 
அரை மணிநேர ஓய்வுக்குப்‌ பிறகு ப்ராக்டிகல்‌ வகுப்புகள்‌ நடக்கும்‌. 
வெடிகுண்டுகள்‌ தயாரிப்பது, வேகமாக கார்‌ ஓட்டுவது, மோட்டார்‌ 
சைக்கிள்‌ மெக்கானிசம்‌, துப்பாக்கி ரிப்பேர்‌ செய்வது, ரேடியோ, 
வயர்லெஸ்‌ கருவிகள்‌ குறித்த சூட்சுமங்கள்‌, ரகசிய அலைவரிசைகளை 
திசைதிருப்பிவிடுவது, ரகசியத்‌ தகவல்‌ எழுதும்‌ மொழிப்பயிற்சிகள்‌, 
கோடிங்‌, டீ - கோடிங்‌ பயிற்சிகள்‌ என்று மாலை வரை தொடரும்‌. 
இருட்டத்‌ தொடங்கும்‌ நேரத்தில்‌ மீண்டும்‌ உடற்பயிற்சி. இருட்டியபிறகு 
மீண்டும்‌ சித்தாந்த வகுப்புகள்‌. போராளிகள்‌ பத்து மணிக்குத்தான்‌ 
படுக்கப்‌ போகமுடியும்‌. மீண்டும்‌ அதிகாலை மூன்று மணிக்கு வகுப்புகள்‌ 
ஆரம்பமாகிவிடும்‌. 


கேளிக்கைக்கோ, உல்லாசத்துக்கோ இடமில்லை. அல்‌ காயிதாவில்‌ 
யாரும்‌ குடிக்கக்கூடாது. புகை பிடிக்கக்கூடாது. திருமணமானவர்கள்‌ 
உறுப்பினர்களாக இருக்கலாம்‌. ஆனால்‌ பயிற்சிக்‌ காலத்தில்‌ வீட்டுக்குப்‌ 
போகக்கூட அனுமதி கிடையாது. பெண்‌ தொடர்பு என்கிற பேச்சுக்கே 
இடமில்லை. 


இத்தனை கட்டுப்பாடுகளுடன்‌ பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்தால்‌, 
முடித்தவரின்‌ பெயர்‌ மேலிடத்துக்குப்‌ போகும்‌. ஒசாமா அல்லது அடஃப்‌ 
அல்லது ஜவாஹிரியின்‌ முன்னிலையில்‌ அவர்கள்‌ தாம்‌ கற்றதைச்‌ 
செய்துகாட்டச்‌ சந்தர்ப்பம்‌ கிடைக்கும்‌. அவர்களைக்‌ கவர்ந்தால்‌, 
அதன்பின்‌ நேரடி சந்திப்புக்கான நாள்‌ குறிக்கப்படும்‌. 

பயிற்சியில்‌ தேறிய வீரர்களின்‌ மன உறுதி, மார்க்கப்‌ பற்று, தியாக 
உணர்வு, ரகசியக்‌ காப்புத்‌ திறன்‌ போன்றவை பரிசோதிக்கப்படும்‌. 
அநேகமாக இந்த நிலையில்‌ பெரும்பாலானவர்கள்‌ வடிகட்டப்பட்டு 
மீண்டும்‌ பயிற்சிக்கு அனுப்பப்பட்டுவிடுவார்கள்‌. தேறும்‌ ஒருசில பேரை 
முறைப்படி அல்‌ காயிதாவின்‌ வீரராக அங்கீகரித்து அவரது சொந்த 
தேசத்துக்கே அனுப்பிவைப்பார்கள்‌. அங்கிருந்து அவர்‌ பணிபுரியலாம்‌. 
எந்தச்‌ சந்தர்ப்பத்திலும்‌, எந்தப்‌ பணிக்காகவும்‌ அவர்‌ அழைக்கப்படலாம்‌. 
அழைக்கும்போது வந்தால்‌ போதுமானது. இது வழக்கமான நடைமுறை. 


ஒரு குறிப்பிட்ட தாக்குதல்‌ திட்டத்துக்கு நபர்களைத்‌ 
தேர்ந்தெடுத்துவிட்டபிறகு, அவர்களுக்கான சிறப்புப்‌ பயிற்சி வகுப்புகள்‌ 
தனியே நடக்கும்‌. குறைந்தது மூன்று மாத காலத்திலிருந்து அதிகபட்சம்‌ 
ஒன்றரை, இரண்டு வருடங்கள்‌ வரைகூட அத்தகைய சிறப்புப்‌ 
பயிற்சிகள்‌ நடக்கும்‌. 


இந்தச்‌ சிறப்பு வகுப்புகளைப்‌ பெரும்பாலும்‌ ஒசாமா பின்லேடன்‌ 
நேரடியாக நடத்துவதே வழக்கம்‌. அவர்‌ இல்லாத சந்தர்ப்பங்களில்‌ 
தளபதி அடஃப்‌ அல்லது ஜவாஹிரி போன்றவர்கள்‌ நடத்துவார்கள்‌. 
குறிப்பிட்ட தாக்குதல்‌ திட்டத்தில்‌ சம்பந்தப்பட்ட வீரரின்‌ பங்களிப்பு 
என்ன என்பதை முதலில்‌ தீர்மானிப்பார்கள்‌. குண்டு வைக்கப்போகிறார்‌ 
என்றால்‌ அதற்கான பயிற்சிகள்‌ மட்டும்‌ அப்போது நடக்கும்‌. அல்லது 
குண்டு வைக்கும்‌ திட்டம்‌ ஒன்றுக்கு குண்டு தயாரித்துக்‌ 
கொடுக்கப்போகிறார்‌ என்றால்‌ அதற்குத்‌ தனியே பயிற்சிகள்‌. 
குண்டுவைக்கப்போகிறவரை குறிப்பிட்ட இடத்துக்கு வண்டியில்‌ 
ஏற்றிப்‌ போகப்போகிறவர்‌ என்றால்‌ வண்டியோட்டும்‌ பயிற்சி மட்டுமே 
அவருக்கு அப்போது அளிக்கப்படும்‌. எந்த ஊரில்‌ அவர்‌ வண்டி 
ஓட்டப்போகிறார்‌, அந்த ஊரின்‌ போக்குவரத்து விதிகள்‌ என்னென்ன, 
என்ன வண்டியை ஓட்டிக்கொண்டு போகப்போகிறார்‌, அந்த வண்டி 
ரிப்பேர்‌ ஆனால்‌ என்ன செய்வது, எங்கே பெட்ரோல்‌ அல்லது டீசல்‌ 
நிரப்பவேண்டும்‌, எத்தனை லிட்டர்‌ நிரப்பவேண்டும்‌, எங்கே வளைவு 
இருக்கிறது, எந்த இடம்‌ மேடானது, எந்த இடம்‌ பள்ளமானது, எங்கே 
என்ன வேகத்தில்‌ வண்டி போகவேண்டும்‌, எங்கே நிறுத்தவேண்டும்‌ - 
இத்தனை நுணுக்கமான பயிற்சிகளை வழங்கும்‌ இன்னொரு இயக்கம்‌ 
கிடையாது. 


இந்தத்‌ தகவல்களையெல்லாம்‌ திரட்டி அனுப்பவேண்டியது, அந்தந்த 
நாடுகளில்‌ / ஊர்களில்‌ இருக்கும்‌ அல்‌ காயிதா உறுப்பினரின்‌ பொறுப்பு. 
அவர்‌ அனுப்பும்‌ தகவல்கள்‌ சரியானவைதானா என்று சரிபார்க்க, 
அவருக்குத்‌ தெரியாமல்‌ இன்னொருவர்‌ வேலை 
பார்த்துக்கொண்டிருப்பார்‌! எல்லாவற்றுக்கும்‌ மேலாகப்‌ பரம்பொருள்‌ 
என்பது போல தளபதி முகம்மது அடஃப்பின்‌ பார்வை உலகம்‌ முழுவதும்‌ 
எப்போதும்‌ வியாபித்திருக்கும்‌. அடஃப்‌ விழிப்புடன்‌ இருப்பதை உறுதி 
செய்துகொள்வதற்காகவே ஒசாமா ஒருபோதும்‌ உறங்குவதில்லை! 

0 


தொண்ணூறுகளின்‌ மத்திய வருடங்கள்‌ வரை அல்‌ காயிதாவுக்குத்‌ 
தகவல்‌ தொடர்பு என்பது சற்றே பிரச்னைக்குரிய விஷயமாகத்தான்‌ 
இருந்தது. ஆப்கன்‌ காடுகளிலும்‌ பாகிஸ்தானிலும்‌ அதன்பின்‌ 
சூடானிலும்‌ மீண்டும்‌ ஆப்கனிலும்‌ இருந்த ஒசாமா பின்லேடன்வசம்‌ 
சாட்டிலைட்‌ தொலைபேசி இருந்தது. ஆசியாவுக்கு இண்டர்நெட்‌ 
தொடர்பும்‌ பயன்பாடும்‌ சாத்தியமாகி, புழக்கத்தில்‌ வந்துவிட்டபோதும்‌ 
ஆப்கனிஸ்தானிலும்‌ பாகிஸ்தானிலும்‌ தொழில்நுட்ப வளர்ச்சி மிக 


மந்தமாக இருந்த காரணத்தால்‌ அல்‌ காயிதாவுக்கு அதனால்‌ பெரிய 
உபயோகம்‌ ஏதும்‌ இல்லாமல்‌ இருந்தது. 


வெகுநாள்கள்‌ வரை ஆள்கள்‌ மூலம்‌ கடிதம்‌ கொடுத்தனுப்பும்‌ புராதன 
முறையைத்தான்‌ அல்‌ காயிதாவும்‌ மேற்கொண்டுவந்தது. பலரும்‌ 
நினைப்பதுபோல்‌ தகவல்‌ தொழில்நுட்பப்‌ புரட்சிகளைத்‌ 
தொடக்கத்திலிருந்தே அவர்கள்‌ கைக்கொண்டதெல்லாம்‌ இல்லை. 
சாட்டிலைட்‌ தொலைபேசி உபயோகிப்பதில்‌ கூட அவர்களுக்குப்‌ 
பிரச்னை இருந்தது. பேனசிர்‌ புட்டோ பாகிஸ்தான்‌ பிரதமராக இருந்த 
காலத்தில்‌ அல்‌ காயிதா இயக்கத்தினரின்‌ தொலைபேசி உரையாடல்கள்‌ 
பல சமயங்களில்‌ ஒட்டுக்கேட்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க உளவுப்‌ 
பிரிவான சி.ஐ.ஏ.வில்‌ இதற்காகவே ஒரு தனிப்பிரிவு 
செயல்பட்டுக்கொண்டிருந்தது. 


தொண்ணூற்றி நான்காம்‌ வருடத்‌ தொடக்கத்தில்தான்‌ இணையத்தின்‌ 
பயன்பாடு அவர்களுக்கு உதவ ஆரம்பித்தது. மின்னஞ்சல்கள்‌ மூலம்‌ 
கட்டளைகள்‌ போயின. தமக்கென ரகசியமாக இணையத்தளம்‌ நிறுவி, 
அங்கே செய்திகளைப்‌ பரிமாறிக்கொள்ளத்‌ தொடங்கினார்கள்‌. 


அப்போதெல்லாம்‌ 11802 என்று சொல்லப்படும்‌ - இணைய வேட்டை 
அத்தனை பரவலாகவில்லை. அடுத்தவரின்‌ இணையத்‌ தளத்தை, 
மின்னஞ்சலை அத்துமீறி உடைத்துப்‌ பார்த்துத்‌ தகவல்‌ திருடும்‌ கலை 
வளரவில்லை. ஆகவே, தகவல்‌ பரிமாற்றம்‌ அவர்களுக்கு மிகச்‌ சுலபமாக 
இருந்தது. தவிரவும்‌ இணையமே சிறுபான்மை பணக்காரர்களின்‌ 
ஆடம்பர சாதனமாகத்தான்‌ அப்போது பார்க்கப்பட்டது என்பதால்‌, 
ஆபத்தில்லாமல்‌ செயல்பட முடிந்தது. 

ஒவ்வொரு தாக்குதல்‌ நடவடிக்கை தொடர்பான உத்தரவுகளையும்‌ பகுதி 
பகுதியாகப்‌ பிரித்து, சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்புவதே அல்‌ 
காயிதாவில்‌ வழக்கம்‌. ஒரு ப்ளூ ப்ரிண்ட்‌, ஒருபோதும்‌ ஒரே நபருக்கு 
முழுமையாகப்‌ போனது என்கிற சரித்திரமே கிடையாது. ஒவ்வொரு 
பகுதியாகத்தான்‌ போகும்‌. வேறு வேறு நபர்களுக்குத்தான்‌ போகும்‌. 


அல்‌ காயிதாவின்‌ சரித்திரத்தில்‌ மிகப்பெரிய தாக்குதல்‌ 
நடவடிக்கையான அமெரிக்க உலக வர்த்தக மையத்‌ தாக்குதல்‌ 
நடவடிக்கையைச்‌ சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள்‌. நான்கு 
விமானங்கள்‌ கடத்தப்பட்டன. கடத்தலில்‌ ஈடுபட்டவர்கள்‌ மொத்தம்‌ 
பத்தொன்பது பேர்‌. விமானக்கடத்தல்‌ மற்றும்‌ மோதல்‌ சம்பவம்‌ நடந்த 
செப்டெம்பர்‌ 11ம்‌ தேதிக்கு மிகச்‌ சில தினங்களுக்கு முன்னர்தான்‌ 


அத்தனை பேருக்குமே ஒருவரை ஒருவர்‌ தெரியும்‌. இன்னும்‌ குறிப்பாகச்‌ 
சொல்லுவதென்றால்‌, அமெரிக்காவுக்கு அவர்கள்‌ வந்து சேரும்வரை 
இது எத்தனை பெரிய திட்டம்‌ என்பதோ, எத்தனை பேர்‌ 
பங்குபெறுகிறார்கள்‌ என்பதோ, யார்‌, யாரை எங்கு 
சந்திக்கப்போகிறார்கள்‌ என்பதோ யாருக்குமே தெரியாது. தாக்குதல்‌ 
திட்டத்தின்‌ ஒருங்கிணைப்பாளராகப்‌ பணியாற்றிய காலித்‌ ஷேக்‌ 
முகம்மதுவுக்கே விமானக்கடத்தல்‌ நடைபெறப்‌ போகும்‌ தேதி 
செப்டெம்பர்‌ 11 என்பது ஆகஸ்ட்‌ இறுதியில்தான்‌ தெரியும்‌. 


அல்‌ காயிதாவைப்‌ பொறுத்தவரை ரகசியம்‌ என்பது பாதுகாப்பின்‌ 
இன்னொரு பெயர்‌. அப்படித்தான்‌ ஒசாமா கருதினார்‌. தொடக்க 
தினங்களில்‌ இருந்து இன்றுவரை இந்த விஷயத்தில்‌ அல்‌ காயிதா 
சமரசம்‌ செய்துகொண்டதே இல்லை. 


அவர்கள்‌ சமரசம்‌ செய்துகொள்ள விரும்பாத இன்னொரு விஷயம்‌ நிதி 
ஆதாரம்‌. 
0 


உலகிலேயே மிகவும்‌ பணக்கார தீவிரவாத இயக்கம்‌ என்று அல்‌ 
காயிதாவைச்‌ சொல்லலாம்‌. (அல்‌ காயிதாவின்‌ ஆண்டு பட்ஜெட்‌ 
தோராயமாக ஐம்பது மில்லியன்‌ டாலர்‌.) அடிப்படையில்‌ ஒசாமா ஒரு 
பணக்காரர்‌ என்பது ஒரு காரணம்‌. ஆனால்‌ அது மட்டுமே 
காரணமில்லை. உலகெங்குமிருந்து வருடத்துக்குக்‌ குறைந்தது பத்து 
மில்லியன்‌ டாலர்களாவது நன்கொடையாக அல்‌ காயிதாவுக்கு வந்து 
சேருகிறது. போர்க்காலங்களில்‌ இந்த எண்ணிக்கை இன்னும்‌ பல 
மடங்காகும்‌. இந்தப்‌ பணம்‌ எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது, யார்‌ 
யார்‌ அல்‌ காயிதாவுக்கு நிதியளிக்கிறார்கள்‌ என்று வெகுகாலம்‌ 
அமெரிக்க உளவுத்துறை சிண்டைப்‌ பிய்த்துக்கொண்டிருக்கிறது. 
செப்டெம்பர்‌ 11 சம்பவத்துக்குப்‌ பிறகு மேற்கொள்ளப்பட்ட தீவிர புலன்‌ 
விசாரணைக்குப்‌ பிறகுதான்‌ ஓரளவேனும்‌ உண்மைகள்‌ வெளியே 


தெரியத்‌ தொடங்கியிருக்கின்றன. 


அல்‌ காயிதாவில்‌ நிதி திரட்டுவதற்கென்றே ஒரு தனிப்பிரிவு உண்டு. 
உலக நாடுகள்‌ அனைத்திலும்‌ இவர்கள்‌ செயல்படுவார்கள்‌. அல்‌ 
காயிதாவுக்கான நிதி என்று கேட்கமாட்டார்கள்‌. மாறாக கஷ்டப்படும்‌ 
ஏழை முஸ்லிம்களின்‌ நலனுக்காகத்‌ திரட்டப்படும்‌ நிதி என்றே 
சொல்லப்படும்‌. 


தொழிலதிபர்கள்தான்‌ முக்கிய இலக்கு. மத்தியக்‌ கிழக்கு நாடுகளில்‌ 
உள்ள பல பெரும்‌ பெட்ரோலிய நிறுவனங்கள்‌ தாமாகவே முன்வந்து 
நிதி அளிப்பதும்‌ உண்டு. வருடம்தோறும்‌ ஒரு குறிப்பிட்ட தொகையை 
அல்‌ காயிதாவுக்கு அளிப்பதை ஒரு மகிழ்ச்சியான செயலாகச்‌ செய்து 
வருவோர்‌ எப்போதும்‌ உண்டு; இப்போதும்‌ உண்டு. 


இதுதவிர, ஒசாமா பின்லேடனின்‌ சொந்த முதலீட்டில்‌ தொடங்கப்பட்‌। 
பல தொழிற்சாலைகள்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ இருக்கின்றன. குறிப்பாக 
சூடானில்‌ ஏராளமான தொழிற்சாலைகளுக்கு அவர்‌ நிதியுதவி 
செய்திருக்கிறார்‌. அமெரிக்கத்‌ தொழிலதிபர்‌ வாரன்‌ பஃபெட்‌ போல, 
லாபகரமான தொழில்களில்‌ முதலீடு செய்வதை ஒரு கலையாகவே 
பயின்றுவந்தார்‌ ஒசாமா. தங்களுக்குக்‌ கிடைத்த தொழில்‌ முதலீடு 
(Venture Capital) ஒசாமாவிடமிருந்து வந்தது என்பதே தெரியாமல்‌ கூடப்‌ 
பல தொழிலதிபர்கள்‌ பணத்தைப்‌ போட்டுப்‌ பணத்தைப்‌ பெருக்கி, 
லாபத்தில்‌ ஒரு பங்கை அல்‌ காயிதா என்று தெரியாமலேயே அல்‌ 
காயிதாவுக்கு அனுப்பிக்கொண்டிருந்தார்கள்‌. தொண்ணூறுகள்‌ 
முழுவதும்‌ இத்தகைய நடவடிக்கைகள்‌ மிக அதிகமாக நடைபெற்றன. 


பொருளாதார ரீதியில்‌ மிகவும்‌ பின்‌ தங்கிய நாடுகள்‌, ஏழை முஸ்லிம்‌ 
நாடுகளாகப்‌ பார்த்துத்‌ தேர்ந்தெடுத்து, வேலை வாய்ப்புகளை 
உருவாக்குமுகமாகத்‌ தொழிற்சாலைகள்‌ நிறுவ ஒசாமா பணம்‌ 
அளிப்பார்‌. வெற்றிகரமாக இயங்கும்‌ அத்தகைய தொழிற்சாலைகள்‌ 
தரும்‌ லாபம்‌ அப்படியே அல்‌ காயிதாவுக்கு வந்து சேரும்‌. 


இது பெருமளவில்‌ பலனளித்தது என்று சொல்லமுடியாது. சூடான்‌, 
தான்சானியா, கென்யா போன்ற தேசங்களில்‌ ஒசாமாவின்‌ பணத்தைக்‌ 
கொண்டு உருவான பல தொழிற்சாலைகள்‌ நலிவடைந்து 
மூடப்பட்டுவிட்டன. ஆனபோதிலும்‌ அல்‌ காயிதாவுக்கு நிதி வரும்‌ 
வழிகள்‌ என்று மொத்தமாகப்‌ பார்க்கும்போது இவற்றையும்‌ 
குறிப்பிடவேண்டியிருக்கிறது. 


சவூதி அரேபிய அரசுடன்‌ ஒசாமாவுக்கு நல்லுறவு இல்லை என்றாலும்‌, 
அங்கே அரசு இயந்திரத்தின்‌ சில முக்கியப்‌ புள்ளிகளுடன்‌ அவருக்கு 
நெருக்கமான தொடர்புகள்‌ உண்டு. நேரடியாக சவூதி அரேபிய 
அரசாங்கத்திடமிருந்து அல்‌ காயிதாவுக்கு நிதி ஏதும்‌ வந்ததில்லை 
என்றபோதும்‌ இந்த “முக்கியப்‌ ப்பம்‌ மூலம்‌ அவ்வப்போது நிதி 


இருக்கும்‌ இடம்‌ “காட்டப்படவாவது' செய்தன. 


அல்‌ காயிதாவின்‌ இன்னொரு பணம்‌ வரும்‌ வழி, ஹவாலா. 


பாகிஸ்தான்‌, துபாய்‌ உள்ளிட்ட சில தேசங்களுக்கு இடையே ஹவாலா 
முறைப்படி பணப்பரிமாற்றம்‌ செய்து அதில்‌ கிடைக்கும்‌ கமிஷன்‌ 
தொகையை இயக்கத்துக்காகப்‌ பயன்படுத்துவார்கள்‌. 1998ல்‌ கிழக்கு 
ஆப்பிரிக்காவில்‌ உள்ள கென்யாவிலும்‌ தான்சானியாவிலும்‌ இருந்த 
அமெரிக்க தூதரகங்களை வெடிவைத்துத்‌ தகர்க்கும்‌ முயற்சி 
மேற்கொள்ளப்படும்‌ முன்னர்வரை வங்கிகள்‌ மூலம்‌ இத்தகைய 
பணப்பரிமாற்றம்‌ செய்வதில்‌ அல்‌ காயிதாவுக்குப்‌ பெரிய பிரச்னை 
ஏதும்‌ இருக்கவில்லை. ஆனால்‌, தூதரகத்‌ தகர்ப்பு முயற்சிகளுக்குப்‌ 
பிறகு சர்வதேச அளவில்‌ அல்‌ காயிதாவுக்குப்‌ பல நெருக்கடிகள்‌ 
ஏற்பட்டு, அதன்‌ வங்கிப்‌ பயன்பாடு முற்றிலுமாக 
நிறுத்திக்கொள்ளப்பட்ட பிறகு, இந்த ஹவாலா முறை சற்றே 
தொய்ந்துபோனது. 


வைரக்‌ கடத்தல்களில்‌ சில சந்தர்ப்பங்களில்‌ ஈடுபட்டிருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ போதைக்‌ கடத்தல்‌ அறவே கிடையாது. (மிகச்‌ சில சமயங்களில்‌ 
ஆப்கன்‌ போராளிக்‌ குழுக்களுக்காக போதைக்‌ கடத்தல்களில்‌ உதவி 
செய்ததுடன்‌ சரி. இதில்‌ அல்‌ காயிதாவுக்கு லாபம்‌ ஏதும்‌ 
கிடைத்ததில்லை.) பல்வேறு நாடுகளில்‌ பங்குச்‌ சந்தை வர்த்தகத்தில்‌ 
ஈடுபடுவது, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ்‌ போன்ற தேசங்களில்‌ 
நட்சத்திர விடுதிகள்‌ கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பது போன்ற 
வழிகளின்‌ மூலமும்‌ அல்‌ காயிதா தனக்கான நிதியைத்‌ 
திரட்டிக்கொள்கிறது. 


இவையெல்லாம்‌ தவிர இன்னொரு வழியிலும்‌ அல்‌ காயிதா தனக்கான 
பணத்தைத்‌ தருவித்துக்கொள்கிறது. க்ரெடிட்‌ கார்ட்‌ மோசடி. 
இங்கிலாந்தில்‌ இந்தச்‌ செயல்பாடுகள்‌ அதிகம்‌. இங்கிலாந்தில்‌ மையம்‌ 
கொண்டு இயங்கும்‌ அல்‌ காயிதாவின்‌ அல்ஜீரியப்‌ பிரிவு மாதம்‌ தோறும்‌ 
குறைந்தது ஒரு மில்லியன்‌ டாலர்‌ அளவுக்காவது க்ரெடிட்‌ கார்ட்‌ 
மோசடிகள்‌ மூலம்‌ பணம்‌ திரட்டி அனுப்பிவருவதாக இங்கிலாந்து 
அரசாங்கம்‌ சொல்கிறது. இந்தப்‌ பணம்‌, ஒவ்வொரு மாதமும்‌ ஒரு 
குறிப்பிட்ட தேதியில்‌ மத்தியக்‌ கிழக்கு நாடுகளில்‌ உள்ள வங்கிகள்‌ 
மூலம்‌ ஆப்கனிஸ்தானில்‌ உள்ள அல்‌ காயிதா தலைமையகத்துக்கு 
அனுப்பிவைக்கப்படும்‌. இங்கிலாந்து அரசு எத்தனையோ வழிகளில்‌ 
இதனைத்‌ தடுக்கப்‌ பார்த்தாலும்‌ முடியவில்லை. வெட்ட வெட்‌ 
முளைக்கும்‌ கார்த்தவீர்யார்ச்சுனன்களாக இந்த அல்ஜீரிய நிதி 
சேகரிப்பாளர்கள்‌ இங்கிலாந்தைக்‌ கபளீகரம்‌ செய்துகொண்டு 
இருக்கிறார்கள்‌. 


இவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள்‌ தனியே நடத்தப்படுகின்றன. 
க்ரெடிட்‌ கார்டு மோசடி நடவடிக்கையில்‌ ஈடுபட்டு மாட்டிக்கொள்ளாமல்‌ 
வேலை பார்ப்பது எப்படி, மாட்டிக்கொண்டால்‌ தப்பிப்பது எப்படி, 
மாட்டிக்கொண்டாலும்‌ வேலை தடைபடாமல்‌ நடப்பது எப்படி என்று 
பார்த்துப்‌ பார்த்துச்‌ சொல்லிக்கொடுப்பதற்கென்றே வங்கித்துறை 
விற்பன்னர்களைக்‌ கொண்டு வகுப்பெடுக்கிறது அல்‌ காயிதா. 


பல்வேறு அறக்கட்டளைகள்‌ மூலம்‌ பணம்‌ திரட்டுவது, சுயநிதிக்‌ 
கல்லூரிகள்‌ நடத்துவது, மருத்துவமனைகள்‌ நடத்துவது என்று அல்‌ 
காயிதாவின்‌ பண உற்பத்தி இயந்திரத்தின்‌ வேர்கள்‌ கண்ணுக்குத்‌ 
தெரியாத எல்லைகளுக்கெல்லாம்‌ வியாபித்திருப்பவை. 


இப்படிச்‌ சேர்க்கும்‌ பணத்துக்கு முறைப்படி கணக்கு வைத்துக்கொள்வது 
அல்‌ காயிதாவில்‌ மிக முக்கியமானதொரு விதியாகவே 
கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வருடாந்திரத்‌ தணிக்கை உண்டு. 
ஆடிட்டர்‌ கேள்வி கேட்பார்‌. ஒரு பைசா குறையாமல்‌ கணக்கு 
ஒப்பித்தாக வேண்டும்‌. யாரும்‌ அத்தனை சுலபத்தில்‌ யானைக்கு அல்வா 
வாங்கிப்‌ போட்டுவிட முடியாது. 


போராளிகளுக்கு மாதச்‌ சம்பளம்‌ உண்டு. மருத்துவச்‌ 
செலவுகளுக்கென்று தனியே நிதி ஒதுக்கப்படும்‌. தாக்குதல்‌ திட்டம்‌ 
தயாராகி, ஈடுபடப்போகிறவர்களைத்‌ தேர்ந்தெடுத்துவிட்டால்‌, 
அவர்களுக்கான பராமரிப்புச்‌ செலவுகளில்‌ கணக்கு வழக்கே 
பார்க்கமாட்டார்கள்‌. நோக்கம்‌ வெற்றியடைவதற்காக எத்தனை 
கோடிகள்‌ வேண்டுமானாலும்‌ செலவு செய்யலாம்‌ என்பதே அல்‌ 
காயிதாவின்‌ சித்தாந்தம்‌. அதே சமயம்‌ சாதாரண காலங்களில்‌ 
கஞ்சத்தனம்‌ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தினசரிச்‌ செலவுகளில்‌ 
சிக்கனமும்‌ கடைபிடிக்கப்படும்‌. விடிந்தால்‌ கஞ்சி, மதியமானால்‌ 
ஆளுக்கு நான்கு ரொட்டி, இரவானால்‌ இரண்டு ரொட்டி, மதியம்‌ 
சமைத்த சப்ஜியையே இரவுக்கும்‌ வைத்துக்கொள்வது என்கிற 
வழக்கத்தில்‌ எப்போதும்‌ எந்த மாறுதலும்‌ செய்யப்பட்டதில்லை. 
போர்க்காலங்களில்‌ சந்திக்க நேரிடும்‌ எதிர்பாராத செலவுகளுக்காக, 
போரில்லாக்‌ காலங்களில்‌ சிக்கனம்‌ கடைபிடிக்கவேண்டும்‌ என்பது 
ஒசாமா அழுத்தந்திருத்தமாக அத்தனை பேர்‌ மனத்திலும்‌ எழுதிவைத்த 


விதி 
இத்தனை கட்டுப்பாடுகள்‌, ஒழுக்க விதிகள்‌, இறை அச்சம்‌, சொந்தச்‌ 
சகோதரர்களின்‌ துன்பம்‌ கண்டு துடிக்கும்‌ மனம்‌ - எல்லாம்‌ சேர்ந்துதான்‌ 
அல்‌ காயிதாவை அத்தனை பெரிய தீவிரவாத இயக்கமாக 


வார்த்தெடுத்தன. ஒசாமா எப்போது தமது படையின்‌ மீது முழுத்திருப்தி 
கொண்டாரோ, அந்தக்‌ கணமே அவர்கள்தம்‌ யுத்தத்தைத்‌ 


தொடங்கினார்கள்‌. 


பூச்சுவேலை செய்கிறார்கள்‌ 


“உலகம்‌ காற்றை சுவாசித்து உயிர்வாழ்கிறது. நாம்‌ இஸ்லாத்தை 
சுவாசித்து வாழ்வோம்‌' என்பது ஒசாமாவின்‌ முதல்‌ ஞானாசிரியரான 
டாக்டர்‌ அப்துல்லா அஸமின்‌ புகழ்பெற்ற பொன்மொழி. 
அப்துல்லாவுக்குப்‌ பிறகு ஒசாமாவின்‌ தோழர்களாகவும்‌ 
வழிகாட்டிகளாகவும்‌ வந்து அமைந்த குருட்டு ஷேக்‌ எனப்படும்‌ ஷேக்‌ 
உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மானும்‌ சரி, ஐமன்‌ அல்‌ ஜவாஹிரியும்‌ சரி. இந்தக்‌ 
கருத்தை வழிமொழிபவர்களாக மட்டுமே இருந்தார்களே தவிர, இதில்‌ 
அவர்களுக்கு மாற்று அபிப்பிராயம்‌ என்று ஏதும்‌ எப்போதும்‌ 


இருந்ததில்லை. 


“நாம்‌ இஸ்லாத்துக்காக வாழ்கிறோம்‌. இஸ்லாமியர்களின்‌ நலனுக்காக 
மட்டுமே வாழ்கிறோம்‌' என்று அடிக்கடி சொல்வார்‌ ஜவாஹிரி. 


“நான்‌ இல்லை என்று சொல்லவில்லையே?' என்று சிரித்தபடி கேட்பது 
ஒசாமாவின்‌ வழக்கம்‌. 


ஆனால்‌ அல்‌ காயிதாவில்‌ உறுப்பினர்களாக இருந்த / இருக்கும்‌ 
அத்தனை பேருமே சன்னி முஸ்லிம்கள்‌ என்பதையும்‌ நினைவில்‌ 
கொள்ள வேண்டும்‌. போராளிகளைக்‌ கூட ஷியா பிரிவிலிருந்து 
தேர்ந்தெடுக்காத இயக்கம்‌ அது. (முற்றிலும்‌ ஷியா முஸ்லிம்களாலான 
லெபனானைச்‌ சேர்ந்த ஹெஸ்புல்லா அமைப்புடன்‌ தொழில்‌ ரீதியிலான 
உறவு வைத்துக்கொள்வதற்கே வெகுகாலம்‌ யோசித்து, ஜவாஹிரியின்‌ 
விடாப்பிடியான நச்சரிப்பினாலேயே சம்மதித்தார்‌ ஒசாமா.) எனில்‌ 
அகண்ட இஸ்லாமிய சாம்ராஜ்ஜியம்‌ என்கிற ஒசாமாவின்‌ பெருங்கனவு 
ஷியாக்களையும்‌ உள்ளடக்கியதா என்கிற கேள்வி இயல்பாகவே எழும்‌. 


இதற்கான பதிலை ஒசாமாவோ அவரது பிற சகாக்களோ ஒருபோதும்‌ 
தந்ததில்லை. இஸ்லாத்தின்‌ அடிப்படையில்‌ நிறுவப்படும்‌ மாபெரும்‌ 
சாம்ராஜ்ஜியம்‌, பண்டைய கலீஃபாக்களின்‌ ஆட்சியை அடியொற்றிய 
நிர்வாக அடுக்கு, மேற்கத்திய பாதிப்பில்லாத வாழ்க்கை முறை, 
ஷரியத்தின்‌ பாதையை ஒட்டிய சட்டதிட்டங்கள்‌. அல்‌ காயிதாவின்‌ 
நீண்டநாள்‌ இலக்கு இதுதான்‌. ஆப்கனிஸ்தானில்‌ அடிப்படைவாத 
தாலிபன்கள்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றியபோது அல்‌ காயிதாவால்‌ 


அவர்களுடன்‌ நெருங்கிய நட்பு கொள்ள முடிந்ததற்கு முக்கியக்‌ காரணம்‌ 
இதுவே. அமெரிக்க பாணி நிர்வாகம்‌, அமெரிக்க அரசுத்‌ தொடர்பு 
மற்றும்‌ நட்பு என்றிருந்த சவூதி அரேபியாவை, தாயகமாகவே 
இருந்தபோதிலும்‌ ஒசாமாவால்‌ சகித்துக்கொள்ள முடியாததற்குக்‌ 
காரணமும்‌ இதுவே. 


இஸ்லாத்தை முன்வைத்து ஒசாமா ஒருபோதும்‌ அரசியல்‌ செய்ததில்லை. 
மாறாக, இஸ்லாமே அவரது அரசியலாக இருந்தது. 

இத்தனைக்கும்‌ மார்க்கக்‌ கல்வியில்‌ கரைகண்டவர்‌ என்று 
சொல்லமுடியாது. மதப்பற்று மிக்கவர்‌ என்பது தவிர கூடுதல்‌ 
தகுதிகளாகச்‌ சொல்லுவதற்கு ஏதுமில்லை. ஆழ்ந்த அடிப்படைவாத 
மனோபாவம்‌ உள்ள ஒரு நபர்‌ அதிபுத்திசாலியாகவும்‌ வன்முறையில்‌ 
விருப்பம்‌ கொண்டவராகவும்‌ இருந்தால்‌ விளைவுகள்‌ என்னாகும்‌ 
என்பதைத்தான்‌ அல்‌ காயிதாவின்‌ சரித்திரம்‌ நமக்குச்‌ 
சுட்டிக்காட்டுகிறது. 


ஜிஹாத்‌. அல்‌ காயிதாவின்‌ நோக்கத்தை ஒரு சொல்லில்‌ 
விவரிப்பதென்றால்‌ இப்படித்தான்‌ சொல்லவேண்டும்‌. இந்த ஜிஹாத்‌ 
என்கிற பதம்‌, குர்‌ ஆனில்‌ பல்வேறு சந்தர்ப்பங்களில்‌ பல்வேறு 
பொருளில்‌ பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான்‌ இத்தகைய இயக்கங்களின்‌ 
பெரும்‌ செளகரியம்‌. புனிதப்‌ போர்‌ என்று இதனைத்‌ தமிழில்‌ 
சொல்லலாம்‌. படைத்த பரம்பொருளின்‌ மீது பக்தி கொண்டு அன்பு 
செலுத்துவதற்குப்‌ பெயர்‌ ஜிஹாத்‌. மனச்சாட்சிக்கு விரோதமில்லாமல்‌ 
நேர்வழியில்‌ நடப்பதன்‌ பெயர்‌ ஜிஹாத்‌. இஸ்லாத்தின்‌ செய்தியை 
உலகெங்கும்‌ பரப்புவதன்‌ பெயரும்‌ ஜிஹாத்‌. இஸ்லாத்தையும்‌ 
இஸ்லாமியர்களையும்‌ பாதுகாப்பதற்கும்‌ ஜிஹாத்‌ என்றே பெயர்‌. 
முஸ்லிமல்லாத நண்பர்களுக்கு உதவி செய்வதும்‌ கொடுங்கோல்‌ 
மன்னர்களை அதிகாரத்திலிருந்து இறக்குவதும்‌ ஜிஹாத்‌. 

இவை தவிரவும்‌ வேறு சில பொருள்களில்‌ ஜிஹாத்‌ என்கிற பதம்‌ குர்‌ 
ஆனில்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜிஹாதுக்கான ஆறு 
விதிகளையும்‌ குர்‌ ஆன்‌ வகுத்தளித்திருக்கிறது. 


1. ஜிஹாத்‌ என்பது அல்லாவின்‌ பெயரால்‌, அல்லாவுக்காக 
மேற்கொள்ளப்படு வதாகத்தான்‌ இருக்கவேண்டுமே தவிர, சாமானிய 
மனிதர்களுக்காக, அவர்களின்‌ பதவி, பொருள்‌, புகழ்‌, பெருமை 
போன்றவற்றுக்காக மேற்கொள்ளப்படக்‌ கூடாது. 


2. தலைமைக்குக்‌ கட்டுப்பட்டே இது நிகழ்த்தப்பட வேண்டும்‌. 


அதாவது மதத்‌ தலைமைப்‌ பீடம்‌. 

3. ஜிஹாதின்‌ பெயரால்‌ அடுத்தவர்‌ பொருள்களை 
அபகரிக்கக்கூடாது. 

4. அடைக்கலம்‌ கோரி வருவோருக்கு அபயம்‌ அளிக்க வேண்டும்‌. 
௦. தாக்குதலில்‌ நிதானத்தைக்‌ கடைப்பிடிக்கவும்‌. 

௦. ஊழல்‌ செய்யாதீர்கள்‌. 


இஸ்லாத்தின்‌ எதிரிகள்‌ மீது தாங்கள்‌ ஜிஹாத்‌ தொடுத்திருப்பதாக 
அறிவித்த அல்‌ காயிதா, “ஜிஹாத்‌' என்கிற பதத்தை ராணுவக்‌ 
கண்ணோட்டத்தில்‌ மட்டுமே பார்க்கிறது. இதனால்தான்‌ சவூதி 
அரேபியாவில்‌ அமெரிக்கப்‌ படைகள்‌ தங்க ஆரம்பித்ததை அடுத்து 
அமெரிக்காவின்‌ மீது யுத்தம்‌ தொடர முடிவு செய்தார்‌ ஒசாமா. 


“அமெரிக்க வீரர்கள்‌ அங்கிருக்கும்‌ வரை நமது மக்கள்‌ பாவப்பட்ட 
வாழ்க்கையைத்தான்‌ வாழவேண்டிவரும்‌' என்று சொன்னார்‌. “சவூதி 
மட்டுமல்ல. எங்கெல்லாம்‌ அமெரிக்கப்‌ படை வந்து அமர்ந்திருக்கிறதோ, 
அங்கிருக்கும்‌ அத்தனை முஸ்லிம்களும்‌ பாவப்பட்ட மண்ணில்‌ 
வாழ்வதாகத்தான்‌ அர்த்தம்‌. அமெரிக்கப்‌ படைகளுக்கு எதிராக யுத்தம்‌ 
செய்யும்‌ முஜாஹெதின்கள்தான்‌ பாவத்திலிருந்து தப்பிக்கிறார்கள்‌' 
என்கிற ஒசாமாவின்‌ வீராவேச வசனத்தைப்‌ புன்னகையுடனும்‌ 
வாசிக்கலாம்‌; தீவிரமாகவும்‌ அணுகலாம்‌. 


இது அரசியல்‌ அல்ல. நிச்சயமாக அல்ல. ஒசாமாவின்‌ அரசியலைப்‌ 
புரிந்துகொள்வது சிரமம்‌. ஒரு குறிப்பிட்ட தேசத்தை அல்லது 
நிலப்பரப்பை அல்லது நகரத்தை, கிராமத்தை விடுவிப்பதற்காகத்‌ 
தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமல்ல அல்‌ காயிதா. மாறாக உலகெங்கும்‌ 
வாழும்‌ முஸ்லிம்களின்‌ விடுதலை ஒன்றே ஒசாமாவின்‌ இலக்கு. இதில்‌ 
அவருக்கான நியாயங்களுக்கு இஸ்லாத்தின்‌ அடிப்படைகளைக்‌ 
கொண்டு வலு சேர்த்துக்கொள்வது அவரது பாணி. 


பி.எல்‌.ஓ., எல்‌.டி.டி.ஈ., ஹமாஸ்‌, ஹெஸ்புல்லா, ஜமா இஸ்லாமியா 
போன்ற எத்தனையோ இயக்கங்கள்‌ உலகெங்கும்‌ மிகத்‌ தீவிரமாக 
ஆதிக்க சக்திகளை எதிர்த்துப்‌ போராடி வருகின்றன. ஆனால்‌, அத்தனை 
பேருக்குமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட இலக்குதான்‌ 
இருக்கிறது. அல்‌ காயிதா மட்டும்தான்‌ உலகுதழுவிய நோக்கம்‌, 
ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம்‌ சார்ந்த அக்கறை என்று பரந்த 
தளத்தில்‌ இயங்கும்‌ அமைப்பு. 


ஒசாமாவிடம்‌ இத்தகைய சர்வதேச மனப்பான்மையை வளர்த்தவர்களுள்‌ 


ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மான்‌ மிக முக்கியமானவர்‌. அதற்கு ராணுவ 
ரீதியிலான செயல்வடிவம்‌ கொடுக்க முழு மூச்சுடன்‌ பாடுபட்டவர்‌ அல்‌ 
ஜவாஹிரி. யுத்தங்களில்‌ அல்‌ காயிதா கண்ட வெற்றிகளின்‌ காரண 
கர்த்தா, வியூகம்‌ வகுத்த முகம்மது அடஃப்‌. 


இஸ்லாம்தான்‌ அடிப்படை. தமது ஒவ்வொரு தாக்குதல்‌ 
நடவடிக்கையையும்‌ அல்லாவின்‌ பெயரால்‌ மட்டுமே அறிவிப்பது 
ஒசாமாவின்‌ வழக்கம்‌. “இஸ்லாமியத்‌ தீவிரவாதம்‌' என்கிற 
அமெரிக்காவின்‌ பதப்பிரயோகம்‌ பரவலானதற்கு இதுவும்‌ ஒரு முக்கியக்‌ 


காரணம்‌. 


“உலகின்‌ எந்தெந்தப்‌ பகுதிகளிலெல்லாம்‌ முஸ்லிம்கள்‌ 
இருக்கிறார்களோ, அங்கெல்லாம்‌ அவர்களுக்கு உதவி செய்ய நாம்‌ 
இருக்கவேண்டும்‌. எங்கெல்லாம்‌ முஸ்லிம்கள்‌ கஷ்டப்படுகிறார்களோ, 
அங்கெல்லாம்‌ அவர்களுக்காகப்‌ போரிட நமது வீரர்கள்‌ எப்போதும்‌ 
தயாராக இருக்கவேண்டும்‌.' என்று ஷேக்‌ சொன்னார்‌. 


“சந்தேகமில்லை. ஆனால்‌ அத்தனை வீரர்களை முதலில்‌ நாம்‌ 
சேர்த்தாகவேண்டும்‌.' என்றார்‌ ஜவாஹிரி. 


“வீரர்களை நாம்‌ சேர்க்கமுடியாது. இளைஞர்களைத்தான்‌ சேர்க்க 
முடியும்‌. அவர்களை வீரர்களாக்குவது தனிப்‌ பணி' என்றார்‌ ஒசாமா. 


“பிரசாரம்‌ அவசியம்‌' என்றார்‌ அடஃப்‌. 


சர்வதேச முஸ்லிம்களுக்கான ஒரு கவசமாக அல்‌ காயிதாவை 
முன்னிறுத்திப்‌ பிரசாரம்‌ செய்யவேண்டுமென்கிற திட்டம்‌ 
தொண்ணூறுகளின்‌ தொடக்கத்தில்‌ மிகத்‌ தீவிரமாகச்‌ 
செயல்படுத்தப்பட்டது. ஆப்கனிஸ்தான்‌ தவிர பாகிஸ்தான்‌, சவூதி 
அரேபியா, ஈரான்‌, ஈராக்‌, லெபனான்‌, சூடன்‌, எத்தியோப்பியா, எகிப்து, 
ஜோர்டன்‌, சிரியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ்‌, மலேசியா உள்ளிட்ட 
சுமார்‌ இருபது நாடுகளில்‌ இப்பிரசாரம்‌ நடைபெற்றது. ஆப்கன்‌ 
விடுதலைப்‌ போரில்‌ நிகரற்ற வீரத்தை வெளிப்படுத்திய ஒசாமா 
பின்லேடனின்‌ தலைமையில்‌ திரளும்‌ இளைஞர்‌ படை என்பதாக 
முன்னிறுத்தினார்கள்‌. ஒசாமாவை மிகக்‌ கவனமாக, ஆன்மிகத்‌ தேட்டம்‌ 
மிக்கதொரு விடுதலை இயக்க வீரராகவே அறிமுகப்படுத்தினார்கள்‌. 
ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மானின்‌ வழிகாட்டுதலில்‌, தனியொரு 
பிரசாரக்‌ குழு இப்பணியை மேற்கொண்டது. 


மிகைப்படுத்த அவசியம்‌ இருக்கவில்லை. இயல்பிலேயே ஒசாமாவுக்கு 


ஆன்மிகத்திலும்‌ மதத்திலும்‌ அபாரமான நாட்டம்‌ உண்டு. ஜிஹாத்‌ 
என்கிற புராதனமான சொல்லுக்கு நவீன அரசியல்‌ சூழலுக்கேற்ற 
வகையில்‌ அர்த்தம்‌ அளித்ததுதான்‌ அவரது வெற்றியின்‌ தொடக்கம்‌. 
ஒன்றிரண்டு ஆண்டுகளுக்குள்ளாகவே பல்லாயிரக்கணக்கான சர்வதேச 
முஸ்லிம்‌ இளைஞர்கள்‌ அல்‌ காயிதாவில்‌ இணைவதற்காகத்‌ தாமாகவே 
புறப்பட்டு ஆப்கனிஸ்தான்‌ வந்ததே இதற்கு சாட்சி. 


“நமக்குப்‌ பல்வேறு இலக்குகள்‌ இருக்கின்றன. அவற்றைக்‌ குறுகிய கால 
இலக்குகள்‌, சற்றே பொறுத்துச்‌ செய்யவேண்டிய இலக்குகள்‌, 
நீண்டநாள்‌ இலக்குகள்‌ என்று மூன்றாகப்‌ பிரித்துக்கொள்ளலாம்‌' என்று 
ஒசாமா சொன்னார்‌. 


செப்டெம்பர்‌ 11 சம்பவம்‌ திட்டமிடப்படுவதற்கு முன்னர்‌ அல்‌ 
காயிதாவுக்கு இருந்த உடனடி இலக்கு, சவூதி அரேபியாவிலிருந்து 
அமெரிக்கப்‌ படைகளை விரட்டியடிக்க வேண்டும்‌ என்பதுதான்‌. நடுத்தர 
இலக்கு என்று பார்த்தால்‌, அரபு மண்ணில்‌ இருந்த அமெரிக்க 
அடிவருடிகள்‌ அத்தனை பேரையும்‌ ஆட்சியை விட்டு அகற்றிவிட்டு 
பண்டைய கலீஃபாக்களின்‌ ஆட்சிமுறையை 
அமுல்படுத்தவேண்டுமென்பது. இன்றுவரையிலும்‌ அல்‌ காயிதாவின்‌ 
நீண்டநாள்‌ இலக்கு என்பது ஒன்றுதான்‌. அகண்ட இஸ்லாமிய 
சாம்ராஜ்ஜியம்‌. அணு ஆயுத வல்லமை பொருந்திய சாம்ராஜ்ஜியம்‌. 
மேற்கே சிரியா தொடங்கி, கிழக்கே பாகிஸ்தான்‌ வரையில்‌ நீளும்‌ 
மாபெரும்‌ நிலப்பரப்பு. வடக்கே ரஷ்யாவும்‌ ஐரோப்பிய நாடுகளும்‌, 
தெற்கே அரபுப்‌ பெருங்கடலும்தான்‌ அதன்‌ எல்லைகள்‌. 


மதத்தை முன்னிறுத்தி, ஓர்‌ அறப்போராக அறிவித்து அல்‌ காயிதா 
மேற்கொள்ளத்‌ தொடங்கிய ஆதிக்க சக்திகள்‌ மீதான யுத்தத்துக்கு அந்த 
இயக்கம்‌ அவ்வப்போது வெளியிட்ட பத்வாக்கள்‌ பக்கபலமாக 


இருந்தன. 


ஃபத்வா என்பதற்கு ஆணை அல்லது தீர்ப்பு என்று 
பொருள்கொள்ளலாம்‌. சல்மான்‌ ருஷ்டிக்கு ஈரானிய அதிபர்‌ அயாதுல்லா 
கொமேனி வழங்கிய ஃபத்வாவுக்குப்‌ பிறகு, “ஃபத்வா' என்றாலே 
மரணதண்டனைதான்‌ என்பதுபோன்றதொரு தோற்றம்‌ 
உருவாகிவிட்டது. உண்மையில்‌ ஃபத்வாக்கள்‌ 
எப்படிவேண்டுமானாலும்‌ இருக்கலாம்‌. சவூதி அரேபியாவை விட்டு 
அமெரிக்கப்‌ படைகள்‌ வெளியேற வேண்டும்‌ என்று சொன்னாலும்‌ அது 
ஃபத்வாதான்‌. அமெரிக்காவுக்கு வால்‌ பிடிக்கும்‌ சவூதி அரசாங்கத்தை 
மாற்றவேண்டும்‌ என்று சொன்னாலும்‌ ஃபத்வாதான்‌. அல்‌ காயிதாவில்‌ 


பணியாற்ற நீ லாயக்கில்லை, வீட்டுக்குப்‌ போய்ச்சேர்‌ என்று 
யாரையாவது திருப்பி அனுப்பினாலும்‌ அதன்‌ பெயர்‌ ஃபத்வாதான்‌. 


அல்‌ காயிதா தொடங்கப்பட்டு ஆறு ஆண்டுகள்‌ கழித்து 
அமெரிக்காவுக்கும்‌ சவூதி அரேபியாவுக்கும்‌ வழங்கப்பட்ட பத்வாக்கள்‌, 
அந்த இயக்கத்தை ஒரு தீவிர மத அடிப்படைவாத இயக்கமாக 
வெளியுலகுக்கு அறிமுகப்படுத்தின. அல்‌ காயிதா பகிரங்கமாக 
மிகப்பெரிய அளவில்‌ தாக்குதல்‌ நடவடிக்கைகளில்‌ இறங்காத தருணம்‌ 
அது. ஆங்காங்கே சில சிறு குண்டுவெடிப்புகள்‌, கொலைகள்‌ 
போன்றவற்றை வேறு பல இயக்கங்களைச்‌ சேர்ந்தவர்களின்‌ 
உதவியுடன்‌ செய்துகொண்டிருந்தார்கள்‌. ஆகவே, பெரிதும்‌ மத 
இயக்கமாகவும்‌ அவ்வப்போது தீவிரவாத முகம்‌ கொள்ளக்கூடிய ஒரு 
அமைப்பாகவும்‌ மட்டுமே அல்‌ காயிதாவை அப்போதைய உலகம்‌ 
பார்த்தது. 

உண்மையில்‌ உலகெங்கும்‌ தனது கிளைகளைப்‌ பரப்பும்‌ பணியில்‌ 
மும்முரமாக அவர்கள்‌ ஈடுபட்டிருந்த தருணம்‌ அது. 1996ம்‌ ஆண்டு 
அமெரிக்க அரசுக்கு எதிராக அல்‌ காயிதா வெளியிட்ட ஃபத்வாதான்‌, 
முதல்‌ முதலில்‌ ஒசாமா பின்லேடன்‌ என்கிற மனிதர்‌ எத்தனை 
ஆபத்தானவர்‌ என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல்‌ நிரூபித்தது. 
அந்த ஃபத்வாவின்‌ தமிழாக்கம்‌: 


“யூதர்களும்‌ கிருத்தவர்களும்‌ நியாயமற்ற ஆவேசத்துடன்‌ நிகழ்த்திய 
தாக்குதல்களால்‌ முஸ்லிம்கள்‌ ஏராளமான கஷ்டங்களை 
அனுபவித்திருக்கிறார்கள்‌. உலகின்‌ பார்வையில்‌ முஸ்லிம்களின்‌ 
ரத்தம்தான்‌ மிகவும்‌ மலிவானதென்று ஆகிவிட்டது. 


பாலஸ்தீனிலும்‌ ஈராக்கிலும்‌ முஸ்லிம்கள்‌ சிந்திய ரத்தம்‌, கானா, 
லெபனான்‌ படுகொலைகள்‌ யாவும்‌ நினைவைவிட்டு எப்போதும்‌ 
நீங்காதவை. தஜிகிஸ்தான்‌, பர்மா, காஷ்மீர்‌, அஸாம்‌, பிலிப்பைன்ஸ்‌, 
உகாண்டா, சோமாலியா, பிலிப்பைன்ஸ்‌ உள்ளிட்ட எத்தனையோ 
இடங்களில்‌ குலைநடுங்கச்‌ செய்யும்‌ படுகொலைகளை இவர்கள்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. 


இவை அனைத்தையும்‌ உலகம்‌ பார்த்துக்கொண்டுதான்‌ இருந்தது. 
ஆனால்‌ யார்‌ கண்டித்தார்கள்‌? அமெரிக்கா மற்றும்‌ தோழமை 
நாடுகளின்‌ சதியால்‌, பாதிக்கப்பட்ட எம்‌ இனத்தவர்கள்‌ தம்மைப்‌ 
பாதுகாத்துக்கொள்ள ஆயுதங்களைக்‌ கூட வாங்கமுடியவில்லை. 


ஆனால்‌ இப்போது முஸ்லிம்கள்‌ விழித்துக்கொண்டுவிட்டார்கள்‌. 
யூதர்களுக்கும்‌ கிருத்தவர்களுக்கும்‌ தாங்கள்தாம்‌ முக்கிய இலக்கு 
என்பதை உணர்ந்துவிட்டார்கள்‌. மனித உரிமை என்கிற பெயரில்‌ 
செய்யப்படும்‌ போலிப்‌ பிரசாரங்களை இனம்கண்டுகொள்ளப்‌ 
பழகிவிட்டார்கள்‌. தமக்கெதிராகத்‌ தொடுக்கப்பட்ட முறையற்ற 
யுத்தத்துக்கு பதில்‌ சொல்லத்‌ தயாராகிவிட்டார்கள்‌..' 


மிகுந்த புத்திசாலித்தனத்துடன்‌ வெளிப்படும்‌ தீவிரவாதக்குரல்‌ எப்படி 
இருக்கும்‌ என்பதற்கு இந்தச்‌ சில வரி உதாரணம்‌ போதும்‌. 


இதனைத்‌ தொடர்ந்துதான்‌ தற்கொலைப்‌ படைத்‌ தாக்குதல்‌ என்னும்‌ 
உத்தியை மதத்துக்காகச்‌ செய்யப்படும்‌ ஆகப்பெரிய தியாகம்‌ என்பதாக 
முன்வைத்தது அல்‌ காயிதா. இஸ்லாத்தில்‌ தியாகம்‌ என்பதற்கு 
மிகப்பெரிய இடம்‌ உண்டு. இறைவனுக்காக எதையும்‌ செய்வது, 
சகோதரர்களுக்காக என்ன வேண்டுமானாலும்‌ செய்வது என்பது 
சொர்க்கத்தை அடையும்‌ மிகச்சிறந்த வழி என்பதாக இஸ்லாம்‌ 
சுட்டிக்காட்டுகிறது. இதனடிப்படையில்‌, தற்கொலைத்‌ தாக்குதலை 
“உயிர்த்தியாகம்‌' என்பதாக சொல்மாற்றி அழைப்பதன்மூலம்‌ அதற்கும்‌ 
ஒரு மதமுலாம்‌ பூசமுடிந்துவிடுகிறது. 


1987ம்‌ ஆண்டு பாலஸ்தீனில்‌ நடைபெறத்‌ தொடங்கிய “இண்டிபதா' 
போராட்டத்துக்கு ஆதரவாக அமெரிக்கப்‌ பொருள்களை பகிஷ்கரிக்கச்‌ 
சொல்லி அறிக்கை விடுத்தது, சவூதி அரேபியர்களுக்கு இதே 
விஷயத்தை எச்சரிக்கை தொனியுடன்‌ தெரியப்படுத்தியது, மேலும்‌ சில 
ஃபத்வாக்கள்‌ வழங்கியது போன்றவற்றைக்‌ காட்டிலும்‌ இந்த 
தற்கொலைத்‌ தாக்குதல்‌ குறித்த முடிவும்‌ அறிவிப்பும்‌ - அதற்கு 
அளிக்கப்பட்ட மதச்‌ சாயமும்‌, சொர்க்கம்‌ நிச்சயம்‌ என்கிற மூளைச்‌ 
சலவையும்‌ அல்‌ காயிதாவின்‌ அடுத்தப்‌ பரிமாணத்தை வெளிப்படுத்தத்‌ 
தொடங்கியது. 


“உலகின்‌ அத்தனை தேசங்களிலிருந்தும்‌ அமெரிக்கப்‌ படைகள்‌ 
வெளியேறும்வரை எங்கள்‌ ஜிஹாத்‌ தொடரும்‌. அமெரிக்காவிடமிருந்து 
உலகையும்‌ மக்களையும்‌ காப்பது எங்கள்‌ கடமை. முஸ்லிம்‌ 
அல்லாதவர்கள்‌ ஒரு விஷயத்தைப்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. 
ஒவ்வொரு முஸ்லிமும்‌ கடவுளுக்காக உயிர்த்தியாகம்‌ செய்ய எப்போதும்‌ 
தயாராகவே இருப்பான்‌. நான்‌ அமெரிக்காவைக்‌ கண்டு அஞ்சவில்லை. 
என்‌ பணி தொடரும்‌. என்‌ லட்சியம்‌ நிறைவேறியே தீரும்‌' என்று உரக்கக்‌ 
குரல்‌ கொடுத்தார்‌ ஒசாமா. 


மதத்தின்‌ வலுவான மேல்பூச்சு இல்லாது போயிருந்தால்‌ அல்‌ காயிதா 
இன்று அடைந்திருக்கும்‌ பிரபலம்‌ சாத்தியமாகியிருக்க முடியாது. அது 
மேல்பூச்சல்ல; அடித்தளம்‌ என்று ஒசாமா பின்லேடன்‌ சொல்லக்கூடும்‌. 
ஆனால்‌ அல்‌ காயிதாவின்‌ அடித்தளம்‌ தீவிரவாதமே அன்றி வேறில்லை 
என்பதைத்தான்‌ அதன்‌ ஒவ்வொரு செயல்பாடும்‌ நிரூபித்திருக்கிறது. 


சாரம்‌ கட்டி மேலே ஏறுதல்‌ 


தோல்வியின்‌ சுவை எப்படி இருக்கும்‌? இப்படித்தானா? இதுதானா? 
நெஞ்செல்லாம்‌ கசப்பாக, உருண்டையாக ஏதோ ஒன்று 
அடைத்துக்கொண்டு உள்ளேயும்‌ இறங்காமல்‌, வெளியேயும்‌ துப்ப 
முடியாமல்‌.. 


எங்கே சறுக்கினேன்‌? எதனால்‌ சறுக்கினேன்‌? எல்லாம்‌ சரியாகத்தானே 
நடந்தது? இருபதுக்கும்‌ மேற்பட்ட எம்‌.பிக்களை விலைக்கு 
வாங்கியாகிவிட்டது. சில சில்லறைச்‌ சன்மானங்களிலேயே மேலும்‌ 
பதினாறு எம்‌.பிக்களை வளைத்துவிடமுடிந்தது. புதிய அரசு, 
அனைவருக்கும்‌ அமைச்சர்‌ பதவி என்று அரசியல்‌ ரீதியில்‌ 
எதையெல்லாம்‌ சொன்னால்‌ அவர்கள்‌ நாக்கைச்‌ 
சப்புக்கொட்டுவார்களோ, அதையெல்லாம்‌ சொல்லியாகிவிட்டது. ஒரு 
முழுக்கட்சியையே வளைக்கவும்‌ ஏற்பாடுகள்‌ நடந்தன. 


இத்தனை செய்தும்‌ நம்பிக்கை வாக்கெடுப்பில்‌ பேனசிர்‌ புட்டோ 
வெற்றி பெற்றிருக்கிறார்‌ என்றால்‌ தவறு எங்கே நடந்திருக்கிறது? பணம்‌ 
வாங்கிய எம்‌.பிக்களை அழைத்துவந்து பெஞ்ச்‌ மேல்‌ நிற்கவைத்தா 
கேள்வி கேட்கமுடியும்‌? நம்பிக்கை துரோகம்‌ செய்தது யார்‌ என்று 
எப்படிக்‌ கண்டுபிடிப்பது? அத்தனை பேரையும்‌ சுட்டுவிடலாமா? 


குமுறிக்கொண்டிருந்தார்‌ ஒசாமா. அவரை அமைதிப்படுத்த மிகவும்‌ 


சிரமப்பட்டார்கள்‌ நண்பர்கள்‌. 


“இதோ பாருங்கள்‌. ஆயிரம்‌ முயற்சிகளில்‌ ஒன்று தோற்றிருக்கிறது. 
அவ்வளவுதானே? நீங்கள்‌ நினைத்தால்‌ பேனசிரையே ஒழித்துவிட 
முடியுமே? ஆனால்‌ அதற்கு அவசியமில்லை என்பதால்தானே 
விட்டுவைத்திருக்கிறீர்கள்‌?' 

“இல்லை. எங்கே தவறு நடந்தது என்று எனக்குத்‌ தெரியவேண்டும்‌.' 
ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மான்‌ சிரித்தார்‌. “நான்‌ சொல்லப்போவதற்கு 
நீங்கள்‌ மன்னிக்கவேண்டும்‌. நமக்கு அரசியல்‌ தெரியாது. ஆட்சிக்‌ 
கவிழ்ப்பு நடவடிக்கையெல்லாம்‌ நமது புத்தி எட்டும்‌ எல்லைக்கு 
அப்பாற்பட்டவை. நம்மை ஆபத்தானவர்கள்‌ என்று சொல்லும்‌ 


அரசியல்வாதிகள்‌ நம்மைவிட ஆபத்தானவர்கள்‌. தெரியாத விஷயத்தில்‌ 
இறங்கினால்‌ இப்படித்தான்‌ ஏதாவது இசகுபிசகாக நடக்கும்‌." 


ஒசாமா யோசித்தார்‌. ஷேக்‌ சொல்லுவது சரிதான்‌ என்று அவருக்குத்‌ 
தோன்றியது. அல்‌ காயிதாவின்‌ நோக்கமென்ன? பாகிஸ்தான்‌ 
அமைச்சரவையைக்‌ கவிழ்ப்பதா? அதற்காகத்‌ தோற்றுவிக்கப்பட்ட 
இயக்கமா அது? ஆனால்‌ ஒரு நிர்ப்பந்தத்தால்‌, வேறு வழியில்லாமல்‌ 
அப்படியொரு முடிவை ஒசாமா எடுத்திருந்தார்‌. 


குவைத்‌ யுத்தம்‌ நடந்துகொண்டிருந்த சமயம்‌ அது. பாகிஸ்தானும்‌ சவூதி 
அரேபியாவும்‌ அரசியல்‌ ரீதியில்‌ மிக நல்ல உறவில்‌ இருந்தன. இந்த 
உறவை அமெரிக்கா மேலும்‌ வலுப்படுத்தும்‌ விதமாகக்‌ காய்கள்‌ 
நகர்த்திக்கொண்டிருந்தது. இரு தேசங்களுக்குமே அமெரிக்க நட்பு 
உண்டு. இரண்டுமே இஸ்லாமிய நாடுகள்‌. இரண்டுமே தமது எதிர்கால 
நல்வாழ்வுக்கு அமெரிக்காவே துணை என்று நம்பியிருந்த தேசங்கள்‌. 


அப்படிப்பட்ட சூழ்நிலையில்‌ சவூதி அரேபியாவால்‌ புறக்கணிக்கப்பட்ட 
ஒசாமா பின்லேடன்‌, பாகிஸ்தானில்‌ நிலைகொண்டு தீவிரவாதம்‌ 
வளர்த்துக்கொண்டிருந்ததை சவூதி அரசாங்கம்‌ விரும்பவில்லை. தனது 
விரோதிக்கு, தன்னுடைய நண்பன்‌ ஆதரவு அளிப்பதை யாரால்‌ 
சகித்துக்கொள்ள முடியும்‌? இந்த விஷயத்தில்‌, அமெரிக்காவும்‌ 
பாகிஸ்தான்‌ பிரதமர்‌ பேனசிர்‌ புட்டோவுக்கு நெருக்கடி அளிக்க 
ஆரம்பித்தது. 

ஒசாமாவை வெளியேற்றுங்கள்‌. 


பாகிஸ்தான்‌ ஒரு முஸ்லிம்‌ தேசம்தான்‌ என்றபோதும்‌ ஆப்கன்‌ அளவுக்கு 
அடிப்படைவாத மனோபாவம்‌ கிடையாது. குறிப்பாக, இங்கிலாந்தில்‌ 
படித்த பேனசிர்‌ புட்டோ ஆட்சிக்கு வந்தபிறகு ஆட்சி முறையிலும்‌ 
அணுகுமுறையிலும்‌ பெரிதும்‌ அமெரிக்கத்‌ தாக்கம்‌ உண்டாகியிருந்தது. 
பொருளாதார ரீதியில்‌ பாகிஸ்தான்‌, மிக அதிகமாக அமெரிக்காவை 
நம்பியிருந்த தருணம்‌ அது. யுத்தத்துக்குப்‌ பிறகு பல அமெரிக்க 
நிறுவனங்கள்‌ பாகிஸ்தானில்‌ கிளை திறப்பதற்கான சாதகமான 
சூழ்நிலை உண்டாகியிருந்தது. 


இதெல்லாம்‌ நல்லபடியாக நடக்கவேண்டுமென்றால்‌ முதலில்‌ ஒசாமா 
பின்லேடனை ஒழித்தாக வேண்டும்‌. 


ஆகவே, பேனசிர்‌ புட்டோ பாகிஸ்தானில்‌ இருந்த அல்‌ காயிதாவின்‌ 
பயிற்சி முகாம்கள்‌ ஒவ்வொன்றாகத்தேடி அழிக்க உத்தரவிட்டார்‌. என்ன 


செய்வது என்று ஒசாமா கவலையில்‌ ஆழ்ந்தார்‌. 


அப்போது ஓர்‌ உள்ளூர்‌ அரசியல்வாதி சொன்ன யோசனைதான்‌, 
ஆட்சிக்‌ கவிழ்ப்பு. 


“சாத்தியமா?' என்றுதான்‌ முதலில்‌ ஒசாமா கேட்டார்‌. 
“கண்டிப்பாக முடியும்‌. காசு செலவு செய்தால்‌ முடியும்‌.' 


“அது பிரச்னை இல்லை. ஆனால்‌ உங்கள்‌ எம்‌.பிக்களையும்‌ 
அமைச்சர்களையும்‌ எத்தனை தூரம்‌ நம்பமுடியும்‌?' 


“நீங்கள்‌ அவர்களை நம்பவேண்டாம்‌. உங்கள்‌ பணத்தை நம்பலாம்‌. அது 
சாதிக்கும்‌.' 

அப்படித்தான்‌ ஆரம்பித்தது. பல கோடிக்கணக்கில்‌ செலவு செய்து 
பேனசிரின்‌ ஆட்சியைக்‌ கவிழ்க்க, பாராளுமன்றத்தில்‌ ஒரு 
நம்பிக்கையில்லாத்‌ தீர்மானம்‌ கொண்டுவரும்‌ திட்டம்‌ ஏற்பாடு 
செய்யப்பட்டது. 


ஆனால்‌ வாக்கெடுப்பில்‌ பேனசிர்‌ மயிரிழையில்‌ தப்பித்துவிட்டார்‌. 
கடைசி நேரத்தில்‌ அவராலும்‌ வேறு சிலரை “விலைக்கு 
வாங்கமுடிந்ததுதான்‌ காரணம்‌. இரண்டு சீட்‌, நான்கு சீட்‌ வைத்திருந்த 
சின்னஞ்சிறு கட்சிகளையும்‌, சில சுயேச்சைகளையும்‌ வளைத்துப்‌ 


போட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில்‌ பேனசிர்‌ வெற்றி பெற்றுவிட்டார்‌. 


தொடர்ந்து ஒசாமா பின்லேடனும்‌ அவரது அல்‌ காயிதா இயக்கமும்‌ 
பாகிஸ்தானில்‌ நிலைகொண்டு பணியாற்றுவது பெரும்‌ பிரச்னை என்று 
ஆகிப்போனது. 


“சரி, பேனசிரைக்‌ கொன்றுவிடலாம்‌' என்று ஜவாஹிரி சொன்னார்‌. 


ஒன்றல்ல, இரண்டு முறை அதற்கான முயற்சிகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டன. பேனசிர்‌ வீட்டிலிருந்து அலுவலகம்‌ வரும்‌ 
வழியில்‌ கார்‌ குண்டு மூலம்‌ தீர்த்துக்கட்டும்‌ திட்டம்‌ ஒன்று. பாயிண்ட்‌ 
ப்ளாங்க்‌ ரேஞ்சில்‌ அருகிருந்து நேருக்கு நேர்‌ சுட்டுக்கொல்லும்‌ முயற்சி 
ஒன்று. 

இரண்டுமே தோல்வியடைந்தன. அதாவது, செயல்படுத்துவதற்கு 
முன்னாலேயே காவல்துறையின்‌ விழிப்புணர்வு காரணமாக திட்டம்‌ 


தடுக்கப்பட்டுவிட்டது. 


தன்னைச்‌ சுற்றி ஏதோ ஒரு சதிவலை பின்னப்படுகிறது என்பது மட்டும்‌ 
பேனசிருக்குத்‌ தெரிந்ததே தவிர, தன்மீது ஒசாமா பின்லேடன்‌ இத்தனை 
கோபத்தில்‌ இருக்கிறார்‌ என்பது அவருக்குத்‌ தெரியவில்லை. பேனசிரின்‌ 
அரசியல்‌ விரோதி, நவாஸ்‌ ஷரீஃப்‌. பஞ்சாப்‌ பகுதியைச்‌ சேர்ந்த பெரிய 
தொழிற்சங்கவாதி. பேனசிரின்‌ அப்போதைய ஒரே தலைவலி 
அவர்தான்‌. ஆகவே, தன்‌ மீது நிகழ்த்தத்‌ திட்டமிடப்பட்ட கொலை 
முயற்சிகளுக்கும்‌ நவாஸ்‌ ஷரீஃப்தான்‌ காரணமாக இருப்பார்‌ என்றே 
பேனசிர்‌ முதலில்‌ சந்தேகப்பட்டார்‌. 


பாகிஸ்தானின்‌ புகழ்பெற்ற உளவு அமைப்பான ஐ.எஸ்‌.ஐக்கும்‌ 
பேனசிருக்கும்‌ அத்தனை சுமுகமான உறவு இல்லை என்கிற 
காரணத்தால்‌ ஐ.எஸ்‌.ஐ வேண்டுமென்றே அல்‌ காயிதாவின்‌ காய்‌ 
நகர்த்தல்களை மூடி மறைத்தது. பேனசிர்‌ ஊட்டி வளர்த்த இன்னொரு 
உளவு அமைப்பான ஐ.பி., தீவிரவாத இயக்கங்களைக்‌ கண்காணிக்கும்‌ 
விஷயத்தில்‌ சற்றே தத்தியாக இருந்த காரணத்தால்‌ அவர்களால்‌ 
ஒசாமாவின்‌ திட்டங்களைப்‌ பின்‌ தொடரமுடியவில்லை. 


இந்தச்‌ சூழ்நிலையில்‌ ஒசாமாவைக்‌ கைது செய்வது அல்லது நாடு 
கடத்துவது என்கிற இரு நோக்கமுமே 
தள்ளிப்போய்க்கொண்டிருப்பதைக்‌ கண்ட சவூதி அரேபிய அரசு, ஒரு 
கூட்டு ராணுவ நடவடிக்கையின்மூலம்‌ இதனைச்‌ செய்யலாமா என்று 
பேனசிர்‌ அரசைக்‌ கேட்டது. 


அதாவது ஒசாமா பின்லேடனின்‌ அல்‌ காயிதா குறித்த அத்தனை 
விவரங்களையும்‌ நன்கறிந்த சில வல்லுநர்களை உள்ளடக்கிய சவூதி 
அரேபியப்‌ படை ஒன்று பாகிஸ்தான்‌ வரும்‌. பாகிஸ்தான்‌ காவல்துறை 
அல்லது ராணுவத்துடன்‌ இணைந்து தேடுதல்‌ வேட்டையில்‌ அந்தப்‌ 


படை ஈடுபடும்‌. 


சவூதி அரேபியாவின்‌ திட்டத்தை பேனசிர்‌ 
பரிசீலித்துக்கொண்டிருக்கும்போதே ஒசாமா கிட்டத்தட்ட 
பாகிஸ்தானை விட்டுப்‌ புறப்பட்டுவிடலாம்‌ என்கிற முடிவுக்கு 
வந்துவிட்டிருந்தார்‌. 


“போதும்‌ டாக்டர்‌. நாம்‌ சூடானுக்குப்‌ போய்விடலாம்‌' என்றார்‌ ஒசாமா. 


வேறு வழி ஏதும்‌ இருப்பதாக ஜவாஹரிக்கும்‌ தோன்றவில்லை. 
“எத்தனை பேர்‌?' என்று அவர்‌ கேட்டார்‌. 


“எல்லோரும்‌. நமது இயக்கம்‌ முழுவதுமாக. நாம்‌ மட்டும்‌ தப்பித்து, நமது 


வீரர்களைச்‌ சிக்கலில்‌ மாட்டிவிடுவது கூடாது. அல்‌ காயிதாவின்‌ 
ஒவ்வொரு போராளியும்‌ ஜிஹாதுக்காகத்தான்‌ உயிர்‌ 
வளர்த்துக்கொண்டிருக்கிறார்களே தவிர, அற்ப அரசியல்வாதிகளின்‌ 
ஆட்சி வேட்கைக்கு இடையில்‌ சிக்கி பலியாவதற்காக அல்ல.' 


“என்ன சொல்கிறீர்கள்‌? ஐயாயிரம்‌ பேரையுமா சூடானுக்கு அழைத்துப்‌ 
போய்விடலாம்‌ என்கிறீர்கள்‌?' 


“ஆமாம்‌. புதிதாகப்‌ பயிற்சிக்கு வந்திருக்கும்‌ அந்த முன்னூறு 
இளைஞர்களை மட்டும்‌ ஆப்கனிஸ்தானில்‌ தங்கவைத்துவிடுவோம்‌. 
அங்கே நமது பழைய முஜாஹெதின்‌ நண்பர்கள்‌ அவர்களுக்குப்‌ 
பயிற்சியளிப்பார்கள்‌. நமது வீரர்களுடன்‌ நாம்‌ உடனே சூடான்‌ 
புறப்படுவதுதான்‌ நல்லது' என்றார்‌ ஒசாமா. 


ஆப்பிரிக்க தேசமான சூடானின்‌ பெரும்பான்மை மக்கள்‌ முஸ்லிம்கள்‌. 
அதுவும்‌ ஏழை முஸ்லிம்கள்‌. கல்வியில்‌, வேலை வாய்ப்பில்‌ பெரிதும்‌ 
பின்‌ தங்கியவர்கள்‌. 1988வரை உறுதியற்ற, நிரந்தரமற்றதொரு 
வலதுசாரி ராணுவ ஆட்சியில்‌ அவதிப்பட்டுக்‌ கொண்டிருந்த சூடான்‌, 
1989ல்‌ ஓர்‌ ஆட்சிமாற்றத்தைச்‌ சந்தித்தது. தேசிய இஸ்லாமிய முன்னணி 
என்னும்‌ அமைப்பைச்‌ சேர்ந்த அசன்‌ அல்‌ துராபி அம்முறை ஆட்சியைப்‌ 
பிடித்தார்‌. துராபி வெறும்‌ அரசியல்வாதி அல்ல. சூடானில்‌ அவர்‌ ஒரு 
புகழ்பெற்ற மதத்தலைவரும்‌ கூட. லட்சக்கணக்கான ஏழை முஸ்லிம்கள்‌ 
அவரைத்‌ தங்கள்‌ மீட்பராகவே எண்ணியிருந்தார்கள்‌. 


அவர்‌ பதவிக்கு வந்த நாளாகவே ஒசாமாவை சூடானுக்கு வரச்சொல்லிக்‌ 
கூப்பிட்டுக்கொண்டிருந்தார்‌. காரணம்‌, அவரது சொந்த அரசியல்‌ 
பிரச்னை. 


சூடான்‌ மக்கள்‌ விடுதலை முன்னணி என்கிற கிருத்தவ அமைப்பொன்று 
அங்கே துராபிக்குக்‌ குடைச்சல்‌ கொடுத்துக்கொண்டிருந்தது. 
வேறென்ன, போராளிகள்‌. துப்பாக்கிச்‌ சூடு, குண்டு வைப்பு, கலவரம்‌ 
இன்னபிற. 


துராபியின்‌ ராணுவம்‌ அத்தனை வலுவானதாக இல்லை. அதாவது, 
போராளிகளைச்‌ சமாளிக்கும்‌ அளவுக்குக்‌ கூட வலுவானதாக இல்லை. 
ராணுவம்‌ என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர குறிபார்த்துச்‌ 
சுடக்கூடத்‌ தெரியாத பயிற்சி நிலையில்தான்‌ அவரது வீரர்கள்‌ 
இருந்தார்கள்‌. 


ஆகவே, ஒசாமா பின்லேடன்‌ சூடானுக்கு வந்தால்‌, தமது 
ராணுவத்தினருக்கு கெரில்லா போர்ப்பயிற்சி அளித்து, 
உண்மையிலேயே அவர்களை வீரர்கள்‌ ஆக்கிவிடுவாரே என்கிற 
எண்ணத்தில்தான்‌ அந்த அழைப்பை விடுத்திருந்தார்‌. 


ஓர்‌ அரசு, தனியொரு தீவிரவாத இயக்கத்தைத்‌ தருவித்து தனது 
ராணுவத்துக்குப்‌ போர்ப்பயிற்சி தருவதாவது என்று சந்தேகம்‌ 
ஏற்படலாம்‌. ஆனால்‌ சூடானின்‌ அரசியல்‌ சூழல்‌ அப்படிப்பட்டது. 
உண்மையில்‌ ஒரு மரியாதை கருதி ராணுவமென்று சொல்லவேண்டுமே 
தவிர, சூடான்‌ ராணுவமே பல தீவிரவாதிகளைத்‌ தளபதிகளாகக்‌ 
கொண்டு கட்டப்பட்டதுதான்‌. எல்லா தேசங்களும்‌ ஆட்சி 
மாற்றத்தின்போது புதிய அமைச்சர்களை, புதிய அதிகாரிகளைத்தான்‌ 
சந்திக்கும்‌. சூடான்‌ இதிலும்‌ வித்தியாசமான தேசம்‌. அங்கே ஒவ்வொரு 
ஆட்சிமாற்றத்தின்போதும்‌ ராணுவமும்‌ மாறும்‌. பல தனியார்‌ 
ராணுவங்களை வாடகைக்கு எடுத்து அரசு ராணுவமாக 
அறிவிக்கவேண்டிய சூழல்தான்‌ அங்கே இருந்தது. 


இதனால்தான்‌ ஒசாமா போன்ற ஒரு போர்க்கலை நிபுணர்‌ தன்னுடைய 
ராணுவத்துக்குப்‌ பயிற்சி அளிக்க வந்தால்‌, சற்றே பாதுகாப்பாக 
இருக்கலாம்‌ என்று துராபி நினைத்தார்‌. 


துராபி அழைத்து ஒசாமா சூடானுக்குக்‌ கிளம்பினார்‌ என்பதைவிட, 
பேனசிரைச்‌ சமாளிக்க முடியாமல்‌ அவர்‌ புறப்பட்டார்‌ என்று 
சொல்வதுதான்‌ சரியாக இருக்கும்‌. 1991ம்‌ ஆண்டு - மாதம்‌, தேதி 
சரியாகத்‌ தெரியவில்லை - ஒசாமா தன்னுடைய அத்தனை 
வீரர்களையும்‌ அழைத்துக்கொண்டு தனி விமானங்கள்‌ மூலம்‌ 
பாகிஸ்தானிலிருந்து சூடானுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. 


அல்‌ காயிதா அப்போது தொடங்கி அடுத்த ஐந்தாண்டுகள்‌ சூடானில்‌ 
இருந்துதான்‌ செயல்பட்டது. அல்‌ காயிதாவின்‌ மிக முக்கியமான 
தாக்குதல்‌ நடவடிக்கைகள்‌ பலவும்‌ அங்கிருந்துதான்‌ திட்டமிடப்பட்டன. 


O 


கார்டோம்‌ நகர விமான நிலையத்தில்‌ விமானம்‌ தரையிறங்கி, 
ஓடுபாதையை மூச்சிறைக்கப்‌ பிரதட்சிணம்‌ செய்து வந்து நின்றபிறகும்‌ 
ஒசாமா இறங்கவில்லை. வீரர்கள்‌ அனைவரும்‌ இறங்கிவிட்டார்கள்‌. 
ஒசாமாவுக்காக ஜவாஹிரி மட்டும்‌ காத்திருந்தார்‌. அமெரிக்காவில்‌ 
இருந்த ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மான்‌, அவர்கள்‌ பத்திரமாக சூடான்‌ 


வந்திறங்கிய தகவலைத்‌ தொலைபேசியில்‌ விசாரித்து உறுதி 
செய்துகொண்டுவிட்டார்‌. துராபியின்‌ பிரதிநிதிகளாக விமான 
நிலையத்துக்கு வரவேற்க வந்திருந்தவர்கள்‌ மலர்க்கொத்துகளுடன்‌ 
காத்திருந்தார்கள்‌. நேரம்‌, நள்ளிரவு தாண்டி நாற்பது நிமிடங்கள்‌ 
ஆகியிருந்தன. தென்கிழக்கு ஆப்பிரிக்க நள்ளிரவு. 


“ஆப்கனில்‌ மணி என்ன ஒரு நான்கு இருக்குமா?' என்று கேட்டார்‌ 


அடஃப்‌. 


“என்ன பேசுகிறாய்‌? காபூலில்‌ இப்போது சரியாக அதிகாலை இரண்டு 
பத்து. பெஷாவரில்‌ இரண்டு நாற்பது.' என்றார்‌ ஒசாமா. “நாம்‌ ஒன்றும்‌ 
அதிகம்‌ விலகி வந்துவிடவில்லை. இரண்டு மணிநேர தூரம்தான்‌.' 


அடஃப்‌ புன்னகை செய்தார்‌. ஒசாமாவுக்கு உலக நேரங்கள்‌ 
அத்தனையும்‌ சிந்திக்காமல்‌ சொல்லத்‌ தெரியும்‌. அவரது மனக்கண்ணில்‌ 
எப்போதும்‌ ஓர்‌ உலக வரைபடம்‌ சாலை வழி, விமான வழி, கப்பல்‌ வழி, 
நேரக்குறிப்புகளுடன்‌ விரித்தபடியே இருக்கும்‌. எந்த நேரத்தில்‌ எங்கே 
என்ன நடக்கும்‌ என்று அச்சுபிசகாமல்‌ சொல்லுவார்‌. உலகமெங்கும்‌ 
கடல்வழியில்‌ எப்போது எந்த நாட்டுக்‌ கப்பல்‌, எங்கே போகும்‌; 
குறிப்பிட்ட நேரத்தில்‌ எந்த இடத்தில்‌ இருக்கும்‌ என்பதைக்கூடத்‌ 
துல்லியமாகச்‌ சொல்லுவார்‌. 

சராசரி மனித மூளை இத்தனை விவரங்களை எப்போதும்‌ சேகரித்து 
வைத்திருக்குமா? ஆச்சர்யம்தான்‌. ஒசாமாவால்‌ அது முடியும்‌. 


தேசம்‌ விட்டு தேசம்‌ மாறும்போது ஏற்படும்‌ நேர மாறுதல்‌ பொதுவாக 
இருப்பு பழகும்வரை எல்லோருக்குமே கொஞ்சம்‌ படுத்தத்தான்‌ செய்யும்‌. 
பசியும்‌ தூக்கமும்‌ ஒரு பொருட்டில்லாதவர்களுக்கு இதெல்லாம்‌ பெரிய 
விஷயமே இல்லை. ஆனால்‌ ஆப்கனிஸ்தானையும்‌ பாகிஸ்தானையும்‌ 
விட்டு நகர்ந்து வெகுதூரம்‌ வந்திருக்கிறோம்‌ என்கிற நினைவு அத்தனை 
சீக்கிரம்‌ விலகிப்போய்விடாது. தாய்நாடான சவூதியை விட்டுப்‌ 
பிரிந்தபோதுகூட ஒசாமாவுக்கு அத்தனை வருத்தம்‌ இல்லை. எதனால்‌ 
ஆப்கனிஸ்தானுடன்‌ அத்தனை நெருக்கம்‌ மனத்துக்குள்‌ 


உண்டாகிவிட்டது? 


பத்து வருடகாலம்‌ அத்தேசத்தின்‌ விடுதலைக்காகப்‌ போராடியதில்‌ 
உருவான பாசமா? இன்னொரு தாய்நாடாகவே அதனை மனத்துக்குள்‌ 
வரித்துக்கொண்டுவிட்டோமா என்ன? உணர்ச்சிமயமாகச்‌ சில 


கருத்துக்கள்‌ தோன்றத்தான்‌ செய்தன என்றாலும்‌ அடிமனத்தில்‌ 


உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட யதார்த்தங்களும்‌ விழிப்புடன்‌ தான்‌ 
இருந்தன. 

வேறு எங்கே அல்‌ காயிதா நிம்மதியாக வளரமுடியும்‌? எங்கிருக்கிறது 
சூழல்‌? துராபிக்கு நம்‌ மேல்‌ நம்பிக்கை இருக்கிறது. அன்பு இருக்கிறது. 


அரவணைக்கும்‌ விருப்பம்‌ இருக்கிறது. அழைத்திருக்கிறார்‌. மிகவும்‌ 
நல்லது. ஆனால்‌ எத்தனை காலம்‌? 


வறட்சியின்‌ கோரப்பிடியில்‌ எப்போதும்‌ சிக்கித்தவிக்கும்‌ சூடான்‌. தனது 
சரித்திரம்‌ முழுவதும்‌ மிக அவலமான ஆட்சிகளையே கண்டு வெறுத்து 
நலிந்துபோய்விட்ட சூடான்‌. முன்னொரு காலத்தில்‌ எகிப்தின்‌ 
ஆளுகைக்கு உட்பட்டிருந்த தேசம்‌ அது. பிறகு பிரிட்டனுடன்‌ கூட்டணி 
வைத்து எகிப்து அதனை ஆண்டது. அதாவது, நீ பாதி நான்பாதி. எடுக்க 
முடிந்தவரை ஜிப்சம்‌ எடு. அள்ள முடிந்தவரை தங்கத்தை அள்ளு. இந்த 
மண்ணில்‌ வேறென்ன கிடைக்கிறது? செம்பு கிடைக்கிறதா? மிகவும்‌ சரி. 
அதையும்‌ அள்ளி எடுத்துப்‌ பையில்‌ போட்டுக்கொள்‌. வெளியே 
கொண்டுபோனால்‌ அமோகமாக விற்கலாம்‌. இந்த தேசத்தில்‌ 
இதெல்லாம்‌ இத்தனை வெள்ளமாகக்‌ கிடைக்கிறது என்பது கூட 
இங்கிருக்கும்‌ பெரும்பான்மை ஆதிவாசி மக்களுக்குத்‌ தெரியாது. 
தெரிந்தாலும்‌ வெட்டி எடுக்கும்‌ வல்லமை கிடையாது. 


1956ல்‌ ஒருவழியாக சூடானுக்கு சுதந்தரம்‌ கிடைத்தது என்றாலும்‌ 
அடுத்த பதினெட்டு வருடங்கள்‌ அங்கே ராணுவ ஆட்சிதான்‌ 
நடைபெற்றது. அதுவும்‌ மாற்றி மாற்றி. ஆட்சிக்‌ கவிழ்ப்புகள்‌ 
அடிக்கொருதரம்‌ நடக்கும்‌. ஒவ்வொரு புதிய ஆட்சி மாற்றத்துக்கு 
முன்பும்‌ அங்கு பாயும்‌ நைல்‌ நதியில்‌ ரத்த வெள்ளம்‌ ஓடும்‌. 1986ல்‌ ஒரு 
தேர்தல்‌ நடந்து உடனே ஆட்சி கலைந்துவிட்டது. 1988ம்‌ வருடம்‌ 
ஏற்பட்ட ஒரு பெரும்பஞ்சத்தில்‌ மூன்று லட்சம்பேர்‌ சாலையில்‌ அடிபட்ட 
நாய்கள்‌ போல்‌ பசிக்கு உணவின்றிச்‌ செத்து விழுந்தார்கள்‌. 
இதற்கெல்லாம்‌ அப்புறம்தான்‌ துராபி வந்திருக்கிறார்‌. ஆயிரம்‌ 
கஷ்டங்கள்‌ அவருக்கும்‌ உண்டு. தன்னை வைத்துக்கொள்வது 
அவற்றுள்‌ தலையாயது. தெரியாமலா செய்திருப்பார்‌? ஆனாலும்‌ அல்‌ 
காயிதா அவருக்கு வேண்டியிருக்கிறது. ஒசாமா பின்லேடன்‌ மிகவுமே 
வேண்டியிருக்கிறார்‌. 


“இறங்கவில்லையா?' என்று அடஃப்‌ கேட்டார்‌. 


“ஆம்‌. இறங்கத்தான்‌ வேண்டும்‌.' 


யோசனையுடன்‌ இருக்கையைவிட்டு எழுந்தார்‌ ஒசாமா. கூடுமானவரை 
சூடான்‌ அரசுக்குத்‌ தன்னாலான உதவிகளைச்‌ செய்வது என்கிற 
முடிவுடன்‌ தான்‌ அவர்‌ வந்து சேர்ந்திருந்தார்‌. ராணுவப்‌ பயிற்சி 
மட்டுமல்ல. வேறு சில உபயோகமான உதவிகள்‌. உதாரணமாக, பஞ்ச 
தேசமான சூடானில்‌ நிறைய தொழிற்சாலைகள்‌ கட்டலாம்‌. வேலை 
வாய்ப்புகள்‌ உருவாகும்‌. ஏழை முஸ்லிம்கள்‌ பிழைத்துப்‌ போவார்கள்‌. 
சாலை வசதிகள்‌ மிகவும்‌ குறைவான நாடு அது. முடிந்தால்‌ அதற்கு 
ஏதேனும்‌ செய்யலாம்‌. கிடைக்கும்‌ தங்கத்தை வெட்டியெடுத்து சர்வதேச 
இருள்‌ சந்தையில்‌ நல்ல விலைக்கு விற்று, பணத்தை அரசுக்குத்‌ தரலாம்‌. 
என்ன வேண்டுமானாலும்‌ செய்யமுடியும்‌. சூழல்‌ எத்தனை சாதகமாக 
இருக்கிறது என்பதை முதலில்‌ பார்க்க வேண்டும்‌. 


சூடானின்‌ தலைநகரான கார்டொம்‌ (Kகாt௦யற) நகருக்கு வெளியே அல்‌ 
காயிதா இயக்கத்தினர்‌ தங்குவதற்கும்‌ முகாம்கள்‌ 
அமைத்துக்கொள்வதற்கும்‌ அரசாங்கம்‌ இடம்‌ ஒதுக்கித்தந்திருந்தது. 
ஒசாமா அங்கே ஓர்‌ இரண்டடுக்குக்‌ கட்டடம்‌ ஒன்றை முதலில்‌ 
கட்டினார்‌. தந்தையின்‌ காலத்திலிருந்தே கட்டுமானத்‌ தொழிலில்‌ 
கரைகண்ட குடும்பத்திலிருந்து வந்தவரல்லவா? மிகக்‌ குறுகிய காலத்தில்‌ 
அந்தக்‌ கட்டடம்‌ தயாராகிவிட்டது. அலுவலகம்‌, சந்திப்புகளுக்கான 
ஹால்‌, போராளிகள்‌ தங்குவதற்கான அறைகள்‌, சமையல்‌ கூடம்‌, 
குளியல்‌ அறைகள்‌, கழிப்பறைகள்‌ தவிரவும்‌ சில ரகசிய 
நிலவறைகளுடன்‌ உருவான சற்றே பெரிய ஹாஸ்டல்‌ போன்ற கட்டடம்‌ 
அது. வெளிப்பார்வையில்‌ யாரோ புதிய கட்டுமான நிறுவனத்தினர்‌ 
வந்து தங்கியிருப்பது போலத்‌ தெரியும்‌. கார்ட்டொம்‌ நகரிலிருந்து 
போர்ட்‌ சூடான்‌ வரையிலான பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்‌ 
நீளமுள்ள நெடுஞ்சாலைப்‌ பணி தொடங்கவிருப்பதாக அரசு அறிவிப்பு 
ஒன்று தோதாக வெளியாகியிருந்தது. உண்மையில்‌ நயா பைசா கூட 
சூடான்‌ அரசிடமிருந்து வாங்காமல்‌, அந்தப்‌ பெரிய நெடுஞ்சாலைத்‌ 
திட்டத்தை ஒசாமா தம்‌ சொந்த செலவிலேயேதான்‌ 
நிறைவேற்றிக்கொடுத்தார்‌. 


“உங்களுக்கு என்னால்‌ என்ன பிரதி உபகாரம்‌ செய்யமுடியும்‌ என்று 
தெரியவில்லை. சாலை போட்டுத்‌ தருகிறீர்கள்‌. தொழிற்சாலைகள்‌ 
தொடங்கி, வேலை வாய்ப்புகளை உருவாக்கித்‌ தருகிறீர்கள்‌. எங்கள்‌ 
ராணுவத்துக்கு கெரில்லா போர்ப்பயிற்சி 
அளித்துக்கொண்டிருக்கிறீர்கள்‌. பதிலுக்கு நாங்கள்‌..' 


துராபி நெகிழ்ச்சியுடன்‌ வந்து ஒசாமாவின்‌ கைகளைப்‌ 


பற்றிக்கொண்டார்‌. ஒசாமா புன்னகை செய்தார்‌. மெதுவாகத்‌ தமது 
விருப்பத்தை அவருக்குத்‌ தெரிவிக்கத்‌ தொடங்கினார்‌. 

“நாங்கள்‌ ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக யுத்தம்‌ தொடங்கியிருக்கிறோம்‌.' 
“அப்படியா? மிகவும்‌ நல்லது. நான்‌ என்ன செய்யவேண்டும்‌?' 
“எங்களது முதல்‌ இலக்கு அநேகமாக அமெரிக்காவாக இருக்கும்‌." 
“சபாஷ்‌. உங்களைத்‌ தவிர வேறு யாரால்‌ இது முடியும்‌?" 

“சவூதி அரேபியாவிலிருந்தும்‌ உலகின்‌ பிற அனைத்துப்‌ 
பகுதிகளிலிருந்தும்‌ அமெரிக்கப்‌ படைகள்‌ வெளியேற வேண்டும்‌. 
அதுவரை எங்கள்‌ யுத்தம்‌ ஓயாது.' 

“மிகவும்‌ நல்ல காரியம்‌. பூனைக்கு யாராவது மணி கட்டித்தான்‌ 
ஆகவேண்டும்‌. நான்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்று சொல்லுங்கள்‌' 
அப்போதுதான்‌ ஒசாமா சொன்னார்‌. “மதிப்புக்குரிய தலைவர்‌ 
அவர்களே! எங்களுக்கு ஆயுதங்கள்‌ வேண்டும்‌. வெடி மருந்துகள்‌ 
வேண்டும்‌. அமெரிக்காவிடம்‌ என்னென்ன நவீன ஆயுதங்கள்‌ 
இருக்கின்றனவோ, அவையெல்லாம்‌ அல்‌ காயிதாவிலும்‌ 
இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ சம பலத்துடன்‌ நாம்‌ யுத்தம்‌ 
செய்யமுடியும்‌.' 


“சரிதான்‌. ஏற்றுக்கொள்கிறேன்‌. ஆயுதம்‌ வாங்க உங்களுக்குப்‌ பணம்‌..' 


ஒசாமா சிரித்தார்‌. “கஷ்டப்படும்‌ உங்களிடம்‌ பணம்‌ கேட்டால்‌ அது 
பாவம்‌. பணம்‌ எனக்குப்‌ பிரச்னை இல்லை. அது பல்வேறு வழிகளில்‌ 
வருகிறது. ஆனால்‌ எங்களுக்கு பெரிய அளவில்‌ ஆயுதங்கள்‌ 
வாங்குவதில்‌ சிக்கல்‌ இருக்கிறது. வாங்குவதில்‌ உள்ள சிக்கலைக்‌ 
காட்டிலும்‌ கொண்டுவருவதில்‌ உள்ள சிக்கல்கள்‌ அதிகம்‌. புரியுமென்று 
நினைக்கிறேன்‌." 


துராபி யோசித்தார்‌. ஒரு தேசத்தை ஆளும்‌ ஆட்சியாளர்களின்‌ 
தன்னிகரற்ற தலைவரான அவருக்கு இது ஒரு பெரிய வேலையாக 
இருக்காது. ஆனால்‌ சூடான்‌ ஏன்‌ திடீரென்று இத்தனை ஆயுதங்கள்‌ 
வாங்கவேண்டும்‌ என்கிற கேள்வி எழும்‌. இத்தனை ஆயுதங்கள்‌ 
வாங்குவதற்கு அவர்களிடம்‌ ஏது பணம்‌ என்கிற துணைக்கேள்வி 
உடனே எழும்‌. பாகிஸ்தானிலிருந்து காலி செய்துவிட்ட அல்‌ காயிதா 
இப்போது எங்கே இருக்கிறது என்று உடனடியாகத்‌ தேட 


ஆரம்பித்துவிடுவார்கள்‌. இரண்டு மணி நேர தூரத்தில்‌ 
பதுங்கியிருப்பவர்களைக்‌ கண்டுபிடிப்பது பெரிய விஷயமாக 
இருக்காது. ஏற்கெனவே பாகிஸ்தானில்‌ சுற்றித்திரிந்துகொண்டிருக்கும்‌ 
சி.ஐ.ஏ.வின்‌ ஏஜெண்டுகள்‌ இந்நேரம்‌ மோப்பம்‌ பிடித்து தம்‌ அரசுக்குச்‌ 
செய்தி அனுப்பியிருப்பார்கள்‌. 


ஆனாலும்‌ ஒசாமாவுக்கு இந்த உதவியைச்‌ செய்துதான்‌ ஆகவேண்டும்‌. 
அப்புறம்‌ நட்புக்கு என்ன அர்த்தம்‌? 
“சரி, நான்‌ பொறுப்பு' என்றார்‌ துராபி. 


இன்றைக்கு வரை அல்‌ காயிதாவசம்‌ உள்ள பெரும்பான்மையான 
ஆயுதங்கள்‌ அனைத்துமே அன்று துராபியின்‌ உதவியுடன்‌ 
வாங்கப்பட்டவைதான்‌. அவர்கள்‌ சிரியாவிடமிருந்து ஆயுதங்கள்‌ 
வாங்கினார்கள்‌. ஜோர்டனிடமிருந்து வாங்கினார்கள்‌. 
ஜெர்மனியிலிருந்து தருவித்தார்கள்‌. ரஷ்யாவிலிருந்து வாங்கினார்கள்‌. 
ஸ்விட்சர்லாந்திலிருந்து சிலவற்றைக்‌ கொண்டுவந்தார்கள்‌. 
எங்கெல்லாம்‌ நேரடியாகவும்‌ ரகசியமாகவும்‌ வாங்கமுடிந்ததோ, 
அங்கிருந்தெல்லாம்‌ வாங்கினார்கள்‌. விமானங்களிலும்‌ கப்பல்களிலும்‌ 
உணவுப்‌ பொருள்களுக்கிடையில்‌ மறைத்து எடுத்து வந்தார்கள்‌. 
அதிகாரபூர்வமாகவும்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ ஆயுதப்பரிமாற்றம்‌ நடந்தது. 


மறுபுறம்‌, அல்‌ காயிதாவின்‌ வெடிபொருள்‌ தயாரிப்புப்‌ பிரிவு, 
மும்முரமாக வெடிகுண்டுகள்‌ தயாரிப்பதற்காக தேசமெங்கும்‌ பல்வேறு 
இடங்களில்‌ ரகசியமாக ஆயுதத்‌ தயாரிப்புச்‌ சாலைகளும்‌ கட்டப்பட்டன. 
தயாரிக்கப்படும்‌ வெடிகுண்டுகளைப்‌ பாதுகாத்துவைக்க, 
பாலைவனங்களின்‌ ஓரப்‌ பகுதிகளில்‌ நிலவறைகள்‌ கட்டப்பட்டன. 
துராபி, சில கிராமங்களையே காலிசெய்து கொடுக்குமளவுக்கு 


ஒசாமாவுக்கு விசுவாசமாக நடந்துகொண்டார்‌. 


ஒசாமா எப்போது உறங்குவார்‌ என்பது யாருக்கும்‌ தெரியாது. 
அதிகாலை நாலரை மணிக்கு சூடான்‌ ராணுவத்தினர்‌ அவரது பயிற்சி 
முகாமுக்கு வந்து இறங்கும்போது, குளித்துவிட்டு, சுறுசுறுப்பாகப்‌ 
பாடங்களை ஆரம்பிக்கத்‌ தயாராக இருப்பார்‌ ஒசாமா. அல்‌ காயிதா 
வீரர்களும்‌ அந்தப்‌ பயிற்சியில்‌ கலந்துகொள்வார்கள்‌. காலை எட்டு 
மணிவரை பயிற்சிகள்‌ இருக்கும்‌. எட்டு மணிக்கு ராணுவம்‌ 
விடைபெற்றுப்‌ போய்விடும்‌. ஒசாமாவும்‌ அவரது போராளிகளும்‌ தமது 
போராளி முகத்தைக்‌ கழற்றி வைத்துவிட்டு சாலை போடும்‌ பணியில்‌ 
இறங்கிவிடுவார்கள்‌. மீண்டும்‌ இருட்டும்‌ நேரத்தில்‌ பயிற்சி தொடங்கும்‌. 


நள்ளிரவு வரை நீளும்‌. பெரும்பாலும்‌ துப்பாக்கி சுடும்‌ பயிற்சிகள்‌. 
அவ்வப்போது பீரங்கிகளை இயக்கும்‌ பயிற்சி. ராக்கெட்‌ ஏவும்‌ பயிற்சி. 
கலவரங்களை ஒடுக்கும்‌ பயிற்சி. கலவரத்தை உருவாக்கும்‌ பயிற்சி. 


மிகப்பெரியதொரு பாதுகாப்பு வளையத்துக்குள்‌ தாம்‌ பத்திரமாக 
இருப்பதாகத்‌ துராபி நினைத்தார்‌. எந்தக்‌ கணமும்‌ இந்த வளையம்‌ 
நொறுங்கிவிடும்‌ என்று ஏனோ ஒசாமாவுக்கு மட்டும்‌ உள்ளுணர்வு 
எச்சரித்துக்கொண்டே இருந்தது. 

டு 


சூடானில்‌ நிலைகொண்ட நாளாக ஒசாமா இரண்டு விஷயங்களில்‌ 
தீவிரமாக கவனம்‌ செலுத்தினார்‌. ஒன்று, அமெரிக்கா மீதான 
தாக்குதலை எங்கிருந்து தொடங்கலாம்‌ என்பது. இன்னொன்று 
உலகெங்கும்‌ அல்‌ காயிதாவின்‌ கிளைகளை வலுவாக நிறுவுவது 
குறித்து. 


இரண்டாவது விஷயத்தைப்‌ பொறுத்தவரை அவருக்கு சிக்கல்‌ 
ஏதுமில்லை. ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மானின்‌ சூறாவளி 
சுற்றுப்பயணம்‌ மற்றும்‌ ஆவேச சொற்பொழிவுகளில்‌ கட்டுண்ட 
ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள்‌, தாமாகவே முன்வந்து அல்‌ 
காயிதாவில்‌ இணைந்துகொண்டிருந்தார்கள்‌. ஒரு வருட 
இடைவெளியில்‌ சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்டன்‌, லெபனான்‌, 
ஈராக்‌, ஓமன்‌, அல்ஜீரியா, துனீஷியா, லிபியா, மொராக்கோ, 
சோமாலியா ஆகிய பதினொரு நாடுகளில்‌ ஒசாமாவால்‌ தமது 
இயக்கத்தை வலுவாக வேர்விடச்‌ செய்யமுடிந்தது. 


ஒவ்வொரு நாட்டிலும்‌ குறைந்தது நான்கு முகாம்கள்‌. ஒவ்வொரு 
முகாமுக்கும்‌ முறை வைத்துக்கொண்டு கார்ட்டொமிலிருந்து ஜவாஹிரி 
புறப்பட்டுப்‌ போய்‌ இரண்டு வாரங்கள்‌ தங்கி சித்தாந்த வகுப்பெடுப்பார்‌. 
அல்‌ காயிதாவின்‌ மூத்த போராளிகள்‌ சிலரை ஒவ்வொரு முகாமுக்கும்‌ 
பொறுப்பாளராக நியமித்து, புதிய இளைஞர்களுக்குப்‌ போர்ப்பயிற்சி தர 
ஏற்பாடு செய்துவிட்டு, அடுத்த ஊருக்குப்‌ புறப்பட்டுப்‌ போய்விடுவார்‌. 
மாதம்‌ ஒருமுறை கார்ட்டொம்‌ வந்து ஒசாமாவைச்‌ சந்தித்து, அடுத்த 
திட்டங்கள்‌ குறித்துக்‌ கலந்து பேசுவது. மீண்டும்‌ புறப்பட்டுப்‌ 
போய்விடுவது. 


இம்மாதிரியான ராட்சஸ சுற்றுப்பயணங்களின்‌ இடையே பிரச்னை 
ஏதும்‌ வராமலிருப்பதற்கு சூடான்‌ அரசு அவரைக்‌ கோழிக்குஞ்சுபோல்‌ 


அடைகாத்து அழைத்துப்போனது. சூடானில்‌ இருந்த காலகட்டங்களில்‌ 
ஜவாஹிரி பயணம்‌ செய்தது பெரும்பாலும்‌ அரசுக்குச்‌ சொந்தமான 
விமானங்களில்தான்‌. எங்கெல்லாம்‌ அவர்‌ போகவேண்டுமோ, 
அங்கெல்லாம்‌ ஏதாவது ஒரு வேலை வைத்துக்கொண்டு சூடான்‌ 
அதிகாரிகள்‌ சிலரும்‌ விமானத்தில்‌ போவார்கள்‌. அந்த விமானத்தில்‌ 
ஜவாஹிரி இருப்பார்‌. ஜவாஹிரியை இறக்கிவிட்டுவிட்டு, அதிகாரிகள்‌ 
ஊர்‌ சுற்றிப்‌ பார்ப்பார்கள்‌. அவரது பணி முடிந்ததும்‌ பத்திரமாக 
அழைத்துக்கொண்டு வந்துவிடுவார்கள்‌. 


இதற்காக அரசாங்க விமானத்துக்கு வாடகை கொடுத்து பெட்ரோலும்‌ 
போட்டு, பராமரிப்புச்‌ செலவுகளையும்‌ ஏற்றுக்கொண்டது அல்‌ காயிதா. 
ஜவாஹிரியுடன்‌ உடன்‌ செல்லும்‌ அரசு அதிகாரிகளுக்கான செலவும்‌ 
அல்‌ காயிதாவினுடையதே. ஒருவரியில்‌ சொல்லுவதென்றால்‌, 
பாதுகாப்புக்காக அல்‌ காயிதா, சூடான்‌ அரசின்‌ முகத்தை எடுத்துத்‌ தன்‌ 
முகத்தின்‌ மீது பொருத்திக்கொண்டது. அந்த முகத்துக்கான 


வாடகையாக அது செலவிட்ட தொகை பல கோடிகளைத்‌ தொடும்‌. 


இந்த ஏற்பாடுகள்‌ அனைத்தும்‌ துல்லியமாக நடந்துவருவது கண்டு 
திருப்தியடைந்த ஒசாமா, 1991ம்‌ ஆண்டின்‌ மத்தியில்‌ அமெரிக்கா மீதான 
தனது முதல்‌ தாக்குதல்‌ திட்டத்துக்குச்‌ செயல்‌ வடிவம்‌ தர ஆரம்பித்தார்‌. 
முதலில்‌, அமெரிக்காவில்‌ நிலைகொண்டிருந்த அல்‌ கைஃபா என்கிற ஓர்‌ 
இஸ்லாமிய அமைப்பினைத்‌ தொடர்பு கொண்டார்‌. அமெரிக்க 
முஸ்லிம்கள்‌ பலர்‌ உறுப்பினர்களாக இருந்த அமைப்பு அது. ஆப்கன்‌ 
யுத்த சமயத்தில்‌ டாக்டர்‌ அப்துல்லா அஸம்‌, அமெரிக்கா 
வந்திருந்தபோது அவருக்குப்‌ பெருமளவில்‌ உதவி செய்து ஏராளமாகப்‌ 
பணம்‌ திரட்டித்‌ தந்த அமைப்பு. 


அப்துல்லா அஸம்‌ கொலை செய்யப்பட்டபிறகு இந்த அமைப்பைச்‌ 
சேர்ந்த சிலர்‌ அல்‌ காயிதாவில்‌ இணைந்தார்கள்‌. பலர்‌ அப்படியே 
இருந்தார்கள்‌. இதனை நினைவுகூர்ந்த ஒசாமா, இந்த அல்‌ கைஃபா 
அமைப்பினரை மீண்டும்‌ ஒன்று திரட்டி அல்‌ காயிதாவுக்காக 
அமெரிக்காவில்‌ பணியாற்றச்‌ செய்யும்‌ பொறுப்பை ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ 
ரெஹ்மானிடம்‌ அளித்தார்‌. 


அமெரிக்க அரசின்‌ நடவடிக்கைகளைக்‌ கண்காணிப்பது, சி.ஐ.ஏ.,வின்‌ 
இயக்கத்தை மோப்பம்‌ பிடிப்பது, அமெரிக்காவில்‌ ஜிஹாதுக்கான 
ஏற்பாடுகளைச்‌ செய்வது, நிதி திரட்டுவது, நவீன ஆயுதங்களை வாங்கி 
அனுப்புவது உள்ளிட்ட எத்தனையோ பணிகள்‌ அமெரிக்காவில்‌ 
செய்யவேண்டியிருந்தது. எதிரியின்‌ மண்ணில்‌, எதிரிக்குத்‌ தெரியாமல்‌ 


தனது தளத்தை நிறுவும்‌ பணி அது. தேசமெங்கும்‌ அல்‌ காயிதாவின்‌ 
ஒற்றர்களை நியமித்து, அமெரிக்க அரசு விடும்‌ ஒவ்வொரு மூச்சையும்‌ 


பரிசோதிக்க விரும்பினார்‌ ஒசாமா. 


“ஆனால்‌, அமெரிக்க மண்ணில்‌ நாம்‌ தாக்குதல்‌ நிகழ்த்துவதற்கான 
காலம்‌ கூடிவந்துவிட்டதாக நான்‌ கருதவில்லை. நமக்கு வெளியே 
நிறைய வேலை இருக்கிறதே' என்றார்‌ ஷேக்‌. 


“தெரியும்‌ ப்ரொபசர்‌. ஆனால்‌ இப்போதிலிருந்தே அதற்கான பணியை 
ஆரம்பித்துவிட விரும்புகிறேன்‌. அமெரிக்க இலக்கு மீதான நமது முதல்‌ 
தாக்குதல்‌ நடக்கும்‌ அதே நேரத்தில்‌ அமெரிக்க மண்ணில்‌ நமது முதல்‌ 
வேர்‌ உறுதியுடன்‌ பதிந்துவிடவேண்டும்‌' என்றார்‌ ஒசாமா. 


அல்‌ கைஃபாவுக்குப்‌ புதுவடிவம்‌ கொடுக்கும்‌ முயற்சியில்‌ ஷேக்‌ 
தீவிரமான அதே சமயம்‌ ஓர்‌ அமெரிக்க இலக்கின்‌ மீதான தாக்குதலுக்கு 
வேளை கூடிவந்தது. 


வருடம்‌ 1992. பஞ்சத்தாலும்‌ பசியாலும்‌ வறுமையாலும்‌ மிகவும்‌ 
பாதிக்கப்பட்டு, காப்பாற்ற நாதியற்றிருந்த ஆப்பிரிக்க முஸ்லிம்‌ நாடான 
சோமாலியாவுக்கு அமெரிக்கா தன்‌ படைகளை அனுப்பியது. உதவி 
செய்வதற்காக அனுப்பப்பட்ட படைகள்‌ என்றே சொல்லப்பட்டன. 
ஆனால்‌, ஒசாமா இது விஷயமாகக்‌ கடுங்கோபம்‌ கொண்டார்‌. 


“இஸ்லாமியர்களின்‌ ஜென்ம விரோதியான கிருத்தவ அமெரிக்க 
ராணுவத்தினர்‌ உடனடியாக சோமாலியாவை விட்டு வெளியேற 
வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌, கடும்‌ தாக்குதல்‌ நிகழ்த்தப்படும்‌' என்று 


பகிரங்கமாக எச்சரித்தார்‌. 


அமெரிக்க அரசு சற்றே வியப்புற்றது. அதுவரை அல்‌ காயிதா குறித்த 
அச்சம்‌ ஏதும்‌ அமெரிக்காவுக்கு இருந்ததில்லை. எத்தனையோ பல 
அடிப்படைவாத இயக்கங்களைப்‌ போல்‌ இதுவும்‌ ஒன்று. தவிரவும்‌ 
ஒசாமா அவ்வப்போது ஃபத்வாக்கள்தான்‌ வெளியிடுகிறாரே தவிர, 
அவரால்‌ இதுவரை பெரிய ஆபத்து ஏதும்‌ நேர்ந்ததில்லை. இம்முறை 
மட்டும்‌ ஏன்‌ இந்தக்‌ கடுங்கோபம்‌? அமெரிக்காவுக்குப்‌ புரியவில்லை. 


ஒசாமாவின்‌ நீண்ட மெளனத்தை வேறு வகையில்‌ அமெரிக்கா 
அர்த்தப்படுத்திக்கொண்டிருந்தது அப்போது. செயலில்‌ அவரால்‌ எதுவும்‌ 
சாதிக்கமுடியாது என்பதுபோன்றதொரு பிம்பத்தை சி.ஐ.ஏ., சொல்லிச்‌ 
சொல்லி அமெரிக்க அரசை ஒசாமா விஷயத்தில்‌ அசட்டையாக 
இருந்துவிடச்‌ செய்துவிட்டது. 


“நமக்கு இது நல்லதுதானே?' என்று ஒசாமா கேட்டார்‌. 
“சந்தேகமே இல்லை' என்றார்‌ துராபி. 


1992 டிசம்பரில்‌ அந்தத்‌ தாக்குதலுக்கான தேதி குறித்தார்கள்‌. 
அமெரிக்காவிலிருந்து சோமாலியாவுக்கு ராணுவத்தினரையும்‌ 
நிவாரணப்‌ பொருள்களையும்‌ ஏற்றிச்‌ செல்லும்‌ கப்பல்கள்‌, வழியில்‌ 
ஏடன்‌ துறைமுகத்தில்‌ வழக்கமாக நிற்பதை அல்‌ காயிதா கவனித்துக்‌ 
குறித்துக்கொண்டது. ஆகவே, நமது தாக்குதலுக்கான களம்‌, ஏடன்‌ 
துறைமுகப்பகுதி தான்‌ என்று தீர்மானித்தார்கள்‌. 


அமெரிக்க மாலுமிகளும்‌ ராணுவ அதிகாரிகளும்‌ ஏடன்‌ துறைமுகத்தில்‌ 
இறங்கி, அங்கே அருகிலுள்ள இரண்டு ஆடம்பர ஓட்டல்களில்‌ 
வழக்கமாகத்‌ தங்கிக்கொண்டிருந்தார்கள்‌. அந்த இடத்தைக்‌ குறிவைத்த 
அல்‌ காயிதா, இரு ஹோட்டல்களிலும்‌ வெடிகுண்டுகளைப்‌ 
பதுக்கிவைத்து ரிமோட்‌ மூலம்‌ வெடிக்கச்‌ செய்தது. 


இதனைச்‌ செய்தவர்கள்‌, ஒசாமா பின்லேடனிடம்‌ நேரடியாகப்‌ பயிற்சி 
பெற்ற ஒரு ஏமன்‌ நாட்டுப்‌ போராளிக்‌ குழு. ஆனால்‌, அந்த முயற்சி 
மிகப்பெரிய தோல்வியில்‌ முடிந்துவிட்டது. இரு ஹோட்டல்களிலுமாகக்‌ 
குறைந்தது நூறு அமெரிக்கர்களையாவது கொல்லும்‌ என்று நம்பிய 
அந்த குண்டுகள்‌ வெறும்‌ இரண்டு பேரின்‌ உயிர்களைப்‌ பறித்ததுடன்‌ 
சரி. அதுவும்‌ அந்த இருவருமே அமெரிக்கர்கள்‌ அல்லர்‌. 


ஒசாமா பின்லேடனுக்கு மிகவும்‌ ஏமாற்றமாகிப்‌ போனது. தனது 
ஆள்களைக்‌ குற்றம்‌ சொல்லமுடியாது. சொன்ன வேலையைச்‌ 
சரியாகத்தான்‌ செய்தார்கள்‌. ஆனால்‌ அமெரிக்கர்களின்‌ ஆயுசு கெட்டி. 
அதற்கு என்ன செய்யமுடியும்‌? 


சலிக்காமல்‌ உடனே தனது தாக்குதல்‌ வியூகத்தை மாற்றி அமைத்தார்‌ 
ஒசாமா. ஏடனில்‌ தங்கினால்‌ என்ன? வேறு எங்கே தங்கினால்‌ என்ன? 
எப்படியும்‌ சோமாலியாவுக்குத்தானே வந்தாக வேண்டும்‌? ஆகவே 
தாக்குதலை அங்கேயே வைத்துக்கொள்ளலாம்‌. ஒருவேளை அதுவும்‌ 
தவறினால்‌ இன்னொரு திட்டத்தையும்‌ சேர்த்தே செயல்படுத்தலாம்‌. 
சோமாலியாவில்‌ ஒன்று; அமெரிக்காவிலேயே ஒன்று. 


முடிவு செய்த மறுகணமே தமது முதல்நிலைத்‌ தளபதிகளை அழைத்து, 
நைரோபியில்‌ உடனடியாக அல்‌ காயிதாவின்‌ பயிற்சி முகாம்‌ ஒன்றைத்‌ 
திறக்கச்‌ சொல்லி, சூடானிலிருந்து ஏராளமான ஆயுதங்களையும்‌ 
வெடிபொருள்களையும்‌ நைரோபிக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார்‌. 


நைரோபி என்பது கென்யாவின்‌ தலைநகரம்‌. கென்யா என்பது 
சோமாலியாவின்‌ தெற்கு எல்லையாக அமைந்திருக்கும்‌ பிறிதொரு 
ஆப்பிரிக்க தேசம்‌. இன்னொரு பக்கத்தில்‌ சூடானுக்கும்‌ அது பக்கத்து 
வீடு. 


சோமாலியாவில்‌ இருந்து அமெரிக்கப்‌ படைகளை முற்றிலுமாக 
அடித்துத்‌ துரத்துவதுதான்‌ நோக்கம்‌. இதற்காக என்ன செலவானாலும்‌ 
சரி. அதே சமயம்‌ சோமாலிய மக்களின்‌ ஒத்துழைப்புடன்‌ இந்தக்‌ 
காரியத்தைக்‌ கச்சிதமாக நடத்தி முடிக்க வேண்டும்‌ என்று ஒசாமா 


உத்தரவிட்டார்‌. 


ஏற்கெனவே சோமாலியாவில்‌ அரசுக்கு எதிராகவும்‌, வந்திருக்கும்‌ 
அமெரிக்கப்‌ படைகளுக்கு எதிராகவும்‌ அதிருப்தியில்‌ இருந்த சில 
ஆயிரம்‌ முஸ்லிம்‌ இளைஞர்களைத்‌ திரட்டி, அவர்களுக்கு ஆயுதப்‌ 
பயிற்சி அளிப்பதற்காக நைரோபிக்கு அழைத்து வந்தார்கள்‌, அல்‌ 
காயிதாவின்‌ தளபதிகள்‌. 


கிட்டத்தட்ட ஒருவருட காலம்‌ இந்தப்‌ பயிற்சிகள்‌ நடந்தன. ஒசாமா 
கார்ட்டொம்‌ நகரில்‌ இருந்தபடி நிலவரம்‌ கேட்டார்‌. 


“தாக்குதலுக்குத்‌ தயார்‌' என்றார்கள்‌ தளபதிகள்‌. 
“ஆரம்பித்துவிடுங்கள்‌. தாமதம்‌ செய்யவேண்டாம்‌' 


1993ம்‌ ஆண்டு அக்டோபர்‌ மாதத்தில்‌, அல்‌ காயிதாவின்‌ நிஜமுகம்‌ 
எப்படிப்பட்டது என்பது அந்தச்‌ சம்பவத்தின்‌ மூலம்‌ அமெரிக்காவுக்கு 
முதல்‌ முறையாகத்‌ தெரியவந்தது. சோற்றுக்கே வழியற்றிருந்த 
சோமாலிய இளைஞர்கள்‌ அவர்கள்‌. ஆனால்‌ ஒரே வருடத்தில்‌ எப்படி 
இப்படி உடல்‌ வலுவிலும்‌ மன உறுதியிலும்‌ தேறி, அலட்சியமாக 
ஆயுதம்‌ தூக்கிப்‌ போரிடுகிறார்கள்‌? 


யாராலுமே வீழ்த்த முடியாத அமெரிக்க விமானப்படை 
ஹெலிகாப்டர்கள்‌ இரண்டை அவர்கள்‌ வெகு அநாயாசமாகச்‌ சுட்டு 
வீழ்த்தியிருந்தார்கள்‌. நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்களைக்‌ 
கொன்றும்‌ இருந்தார்கள்‌. ஏராளமான சேதம்‌ மற்றும்‌ ரத்தம்‌. 
நிலைகுலைந்துவிட்டது அமெரிக்க ராணுவம்‌. எத்தனையோ 
உத்திகளைக்‌ கையாண்டு, அவர்களை ஒடுக்கப்‌ பார்த்தும்‌ 
முடியவில்லை. அல்‌ காயிதாவின்‌ தனிச்சிறப்பான போர்த்தந்திரமான 
கெரில்லாத்‌ தாக்குதல்‌ உத்தியைக்‌ கைக்கொண்டு அவர்கள்‌ 
மறைந்திருந்து பெரும்பாலும்‌ இரவு நேரங்களில்‌ மட்டும்‌ தாக்குதல்‌ 


நடத்தினார்கள்‌. சலிக்காமல்‌ குண்டுவீசிக்கொண்டே இருந்தார்கள்‌. 


எங்கிருந்து வருகிறது ஆயுதங்கள்‌? ஏது இவர்களிடம்‌ இத்தனை 
வெடிகுண்டுகள்‌? 


அப்போதுதான்‌ அமெரிக்கா விழித்துக்கொண்டு அல்‌ காயிதாவை 
கவனிக்கத்‌ தொடங்கியது. சோமாலியப்‌ படைக்கு உதவி செய்ய மூன்று 
அல்‌ காயிதா கமாண்டர்களும்‌ சோமாலியாவுக்குள்‌ வந்திருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ திட்டமிட்டுத்தர, சோமாலிய இளைஞர்கள்‌ தாக்குதலை 
நடத்திக்கொண்டிருந்தார்கள்‌. மறுபுறம்‌ நைரோபியிலிருந்து தீரத்தீர 
ஆயுதங்களும்‌ வெடிமருந்துகளும்‌ ரகசிய வழிகளில்‌ 
அனுப்பப்பட்டுக்கொண்டே இருந்தன. 


இனி தாக்குப்பிடிக்கவே முடியாது என்று முடிவு செய்து 1994ம்‌ ஆண்டுத்‌ 
தொடக்கத்தில்‌ அமெரிக்கா, சோமாலியாவில்‌ இருந்து முற்றிலுமாகத்‌ 
தனது படைகளை விலக்கிக்கொண்டுவிட்டது. சோமாலியாவிலிருந்து 
படைகளை விலக்கிய அதே கணத்தில்‌ தனது பார்வையை 
மிகத்தீவிரமாக அல்‌ காயிதாவின்‌ பக்கம்‌ செலுத்தத்‌ தொடங்கியது. 


0) 


சோமாலியாவில்‌ தாக்குதல்‌ நடத்துவதற்காக நைரோபியில்‌ பயிற்சி 
முகாம்‌ நிறுவிய அதே சமயத்தில்‌, அமெரிக்க மண்ணிலேயே இன்னொரு 
தாக்குதலுக்கும்‌ உத்தேசித்தார்‌ ஒசாமா பின்லேடன்‌. உலக வர்த்தக 


மையக்‌ கட்டடம்‌. 


இந்தக்‌ கட்டடத்தின்மீதும்‌ அதன்‌ ஆளுமையின்மீதும்‌ ஒசாமாவுக்கு 
முதலிலிருந்தே ஒரு கண்‌ இருந்திருக்கிறது. செப்டெம்பர்‌ 11, 2001 
சம்பவத்துக்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்த அந்தச்‌ சம்பவம்‌ பிப்ரவரி 
26, 1993ம்‌ ஆண்டு நடத்தப்பட்டது. 


அன்று பிற்பகல்‌ அமெரிக்க நேரம்‌ 12.18க்கு வர்த்தக மையக்‌ 
கட்டடத்தின்‌ தரைத்தளத்துக்கும்‌ கீழே இருந்த தரையடித்‌ தளத்தில்‌ 
(Under ground) சக்தி மிக்க குண்டு ஒன்று வெடித்தது. தற்கொலைத்‌ 
தாக்குதல்‌ அல்ல. திட்டமிட்டு, நேரம்‌ தீர்மானிக்கப்பட்டு, சகல 
முன்னேற்பாடுகளுடன்‌ பலநாள்‌ இடத்தையும்‌ சூழலையும்‌ கவனித்து, 
மிகவும்‌ பாதுகாப்புடன்‌ கொண்டு வைக்கப்பட்ட வெடிகுண்டு. 
எதிர்பார்த்தபடியே அது வெடித்தது. வலிமை வாய்ந்த கட்டடமான அந்த 
வர்த்தக மையத்தின்‌ முதல்‌ ஏழு தளங்கள்‌ இந்த குண்டுவெடிப்பில்‌ 
சேதமடைந்தன. ஆறு பேர்‌ தலத்திலேயே இறந்தார்கள்‌. குறைந்தது 


ஆயிரத்தி நாநூறு பேர்‌ படுகாயமடைந்தார்கள்‌. 


அல்‌ காயிதாவைப்‌ பொறுத்தவரை இந்தத்‌ திட்டம்‌ அபார வெற்றிதான்‌. 
சந்தேகமே இல்லை. அல்‌ காயிதாவின்‌ சார்பில்‌ இதனைச்‌ செய்த ரம்ஸி 
யூசூஃப்‌ என்பவன்‌ மிகத்திறமையாகச்‌ செயல்பட்டு குண்டுவைத்து, அது 
வெடித்ததையும்‌ உறுதி செய்துகொண்டு, ரகசியமாக பாகிஸ்தானுக்குத்‌ 
தப்பிச்‌ சென்றுவிட்டான்‌. (பிறகு 1995ம்‌ ஆண்டு பாகிஸ்தான்‌ 
காவல்துறையினரால்‌ இவன்‌ கைதுசெய்யப்பட்டான்‌. 
விசாரணையின்போது “குறைந்தது இரண்டரை லட்சம்‌ பேரைக்‌ 
கொல்லவேண்டும்‌ என்று எண்ணித்தான்‌ குண்டுவைத்தேன்‌. ஆறு 
பேர்தான்‌ இறந்தார்கள்‌ என்பது ஏமாற்றம்தான்‌' என்று சொன்னான்‌.) 


அமெரிக்க உளவு அமைப்பான எஃப்‌.பி.ஐ. இந்த வழக்கைப்‌ புலனாய்வு 
செய்தது. அசாத்தியமான வேகம்‌. அபாரமான புத்திசாலித்தனம்‌. வர்த்தக 
மையக்கட்டடத்தின்‌ குண்டு வெடித்த இடத்திலிருந்து நூல்‌ 
பிடித்தாற்போல்‌ விசாரித்துக்கொண்டே போய்‌, ப்ரூக்ளின்‌ நகரில்‌ 
இருந்த பரூக்‌ மசூதியின்‌ கதவுகளைத்‌ தட்டிவிட்டது எஃப்‌.பி.ஐ. 
ப்ரூக்ளினின்‌ பரூக்‌ மசூதிதான்‌ ஷேக்‌ உமர்‌ அப்துர்‌ ரெஹ்மானின்‌ 
அறிவிக்கப்படாத தலைமை அலுவலகம்‌. அங்கிருந்துதான்‌ அவர்‌ 
அமெரிக்காவில்‌ தன்னுடைய பணிகளைச்‌ செய்துகொண்டிருந்தார்‌. 


ஷேக்கை நெருங்கி விசாரிக்குமளவுக்கு முன்னேறியவர்களால்‌ ஏனோ, 
குண்டுவெடிப்புச்‌ சம்பவத்துடன்‌ அவரை அப்போது நேரடியாகத்‌ 
தொடர்புபடுத்தப்‌ போதிய ஆதாரங்களைக்‌ கைப்பற்ற முடியாமல்‌ 
போய்விட்டது. உண்மையில்‌, அந்த வர்த்தக மைய குண்டுவெடிப்புச்‌ 
சம்பவத்துக்கு ரம்ஸி யூஸூஃப்‌ பொறுப்பேற்ற தினத்திலிருந்து அவனை 
அடைகாத்து வந்தவர்‌ ஷேக்தான்‌. (பின்னால்‌ வேறு ஒரு வழக்கில்‌ - 
அமெரிக்காவில்‌ உள்ள ஹாலந்த்‌, லிங்கன்‌ சுரங்கப்பாதைகளில்‌ 
குண்டுவைக்கத்‌ திட்டம்‌ தீட்டியிருக்கிறார்‌ என்று சொல்லி - அவரைக்‌ 


கைதுசெய்துவிட்டார்கள்‌.) 


அமெரிக்காவின்‌ மீதான இந்த நேரடித்‌ தாக்குதலுக்குப்‌ பிறகுதான்‌ 
சோமாலியாவில்‌ நிகழ்த்தப்பட்ட நிழல்‌ தாக்குதல்‌ மிகப்பெரிய வெற்றி 
கண்டது. அல்‌ காயிதா, பாகிஸ்தானிலிருந்து ஓடி வரவேண்டி நேர்ந்த 
அவமானத்தையும்‌ ஏடன்‌ துறைமுகத்தில்‌ அடைந்த ஏமாற்றத்தையும்‌ 
இவற்றின்மூலம்‌ தீர்த்துக்கொண்டு புதிய உத்வேகத்துடன்‌ தனது 
இரண்டாம்கட்டத்‌ தாக்குதலை 1995ம்‌ வருடம்‌ ஆரம்பித்தது. 


இம்முறை சவூதி அரேபியா. ஏற்கெனவே அமெரிக்காவின்‌ வாலாக 
சவூதி அரேபியா ஆகிவிட்ட கோபம்‌ ஒசாமாவுக்கு இருந்தது. 
போதாக்குறைக்கு சவூதியில்‌ தங்கியிருந்த அமெரிக்க ராணுவம்‌, சவூதி 
அரேபிய அரசாங்கத்தின்‌ ராணுவத்துக்கும்‌ காவல்‌ துறைக்கும்‌ 
போர்ப்பயிற்சி அளிக்கத்‌ தொடங்கியதும்‌ அவரது கோபம்‌ எல்லை 
மீறிவிட்டது. 


“விடக்கூடாது அவர்களை' என்று பல்லைக்கடித்தார்‌ ஒசாமா. அந்தக்‌ 
கோபம்‌ அப்படியே சவூதியில்‌ இருந்த அல்‌ காயிதாவின்‌ 
போராளிகளிடம்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டு அங்கே திட்டம்‌ தீட்டப்பட்டது. 
சிறிய திட்டம்தான்‌. ஆனால்‌ மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்‌ என்று 
கணக்கிட்டு அந்த வருடம்‌ நவம்பரில்‌ ரியாத்‌ நகரில்‌ ஒரு காரில்‌ சக்தி 
மிக்க வெடிபொருள்களை நிரப்பி வெடிக்கச்‌ செய்தார்கள்‌. 


“வெற்றிதானே?' என்று கேட்டார்‌ ஒசாமா. 

“ஆம்‌. ஐந்து அமெரிக்கர்களும்‌ இரண்டு இந்தியர்களும்‌ 
இறந்திருக்கிறார்கள்‌' என்றது எதிர்முனை. 

நான்கு பேர்‌ கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார்கள்‌. கடைசி 
வினாடி வரை தங்கள்‌ அடையாளத்தை வெளிப்படுத்த மறுத்துவிட்ட 
அந்த நான்கு பேரையும்‌ சவூதி அரேபிய அரசாங்கம்‌ தூக்கிலிட்டது. 
அவர்கள்‌ தூக்கிலிடப்பட்ட அதே சமயம்‌ அவர்களுக்கான இறுதிப்‌ 
பிரார்த்தனை சூடான்‌ தலைநகர்‌ கார்ட்டொம்‌ நகரில்‌ நடத்தப்பட்டது. 


O 


“சரி, இரண்டுநாள்‌ நீங்கள்‌ பார்த்துக்கொள்ளுங்கள்‌.' என்று 
சொல்லிவிட்டு ஒசாமா காணாமல்‌ போனார்‌. 


பொதுவாக முன்‌ திட்டம்‌ இல்லாமல்‌ இருப்பிடத்தைவிட்டு அவர்‌ 
நகர்பவர்‌ அல்லர்‌. குறிப்பாக, ஜவாஹிரியைப்‌ போலப்‌ பயிற்சி 
முகாம்களைக்‌ கண்காணிக்க நாடு நாடாகப்‌ பயணம்‌ செய்வதை அறவே 
தவிர்த்திருந்தார்‌ ஒசாமா. உள்ளூரிலேயே இருக்கும்‌ முகாம்களுக்குக்கூட 
என்றைக்கு அவர்‌ வருகை தருகிறார்‌ என்கிற விஷயம்‌ குறைந்தது 
இருபது நாள்களுக்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்டுவிடும்‌. 
மற்றவர்களுக்குத்‌ தெரியப்படுத்துவதுதான்‌ கடைசி வினாடியில்‌ 
நிகழுமே தவிர, திட்டம்‌ என்பது எப்போதோ 
தீர்மானிக்கப்பட்டதாகத்தான்‌ இருக்கும்‌. இதுதான்‌ வழக்கம்‌. இதுதான்‌ 


நடைமுறை. 


அம்முறை அவர்‌ திடீரென்று சூடானின்‌ தெற்கு எல்லை ஓரம்‌ இருந்த ஒரு 
பயிற்சி முகாமுக்குப்‌ போய்வருவதென்று திடீரென்று முடிவு 
செய்தபோது ஜவாஹிரியால்‌ முதலில்‌ நம்பமுடியவில்லை. குறிப்பிட்ட 
நோக்கம்‌ எதுவும்‌ இல்லை; என்னவோ அங்கே போகவேண்டுமென்று 
தோன்றிவிட்டது என்று ஒசாமா சொன்னார்‌. 


“சரி போய்வாருங்கள்‌, சனிக்கிழமை நான்‌ சிரியாவுக்குக்‌ 
கிளம்பவேண்டும்‌. அதற்குள்‌ வந்துவிடுங்கள்‌' என்றார்‌ ஜவாஹிரி. 


அன்றைக்கு வியாழக்கிழமை. ஒசாமாவின்‌ திட்டம்‌, ஒரு நாள்‌ மட்டும்‌ 
அந்தப்‌ பயிற்சி முகாமுக்குப்‌ போய்வருவது என்பதுதான்‌. முதல்நிலை 
கமாண்டர்களுள்‌ ஒருவர்‌ பொறுப்பில்‌ இயங்கும்‌ முகாம்‌ அது. இரண்டு 
வீரர்கள்‌ சிறப்பு நடவடிக்கைகளில்‌ பங்குபெறத்‌ தேர்வு பெறும்‌ 
தகுதியுடன்‌ இருப்பதாகத்‌ தகவல்‌ அனுப்பியிருந்தவர்‌, ஒசாமா நேரில்‌ 
வந்து பார்த்தால்‌ சரியாக இருக்கும்‌ என்று சொல்லியிருந்தார்‌. 


ஒசாமா புறப்பட்டுப்‌ போன அன்று இரவே அல்‌ காயிதாவின்‌ சூடான்‌ 
தலைமையகம்‌ இருந்த இடத்துக்கு சூடானின்‌ முன்னாள்‌ மேல்‌ மட்ட 
ராணுவ அதிகாரி ஒருவரின்‌ செகரெட்டரி வந்தார்‌. ஜவாஹிரி ஏதோ 
வேலையாக வெளியே போயிருக்க, அங்கிருந்த மூத்த கமாண்டர்‌ 
ஒருவரை அந்த செகரட்டரி சந்தித்து, தமது அதிகாரி ஒசாமாவுக்கு 
அனுப்பியிருந்த கடிதத்தைக்‌ கொடுத்தார்‌. 


மதிப்புக்குரிய எமிர்‌ அவர்களுக்கு, 


இறைவனின்‌ சாந்தியும்‌ சமாதானமும்‌ நிலவுவதாகுக. மிக முக்கியமான, 
ரகசியமான ஒரு விஷயம்‌. ஆயுதப்‌ பயன்பாட்டுக்குக்குத்‌ தகுதியான 
தரத்தில்‌ சிறிதளவு யுரேனியம்‌ என்வசம்‌ இருக்கிறது. எப்போதோ 
சூடான்‌ அரசுக்காக வாங்கிய சரக்கில்‌ மிச்சம்‌. இது என்னிடம்‌ இருக்கிற 
விஷயம்‌, அரசுக்குத்‌ தெரியாது. நீங்கள்‌ விரும்பினால்‌ இதனை உங்கள்‌ 
இயக்கத்துக்கு விற்கத்‌ தயாராக இருக்கிறேன்‌. தேவையிருப்பின்‌ 
தொடர்பு கொள்ளவும்‌. 


மிகவும்‌ சுருக்கமான கடிதம்‌. ஆனால்‌ மிகவும்‌ ஆச்சர்யமான தகவலைக்‌ 
கொண்டிருந்தது. என்னிடம்‌ ஒரு மூட்டை நல்ல ஆந்திர குண்டு மிளகாய்‌ 


இருக்கிறது என்பதுபோல அந்த அதிகாரி சுலபமாகச்‌ 
சொல்லிவிட்டாலும்‌, தனி மனிதர்களிடம்‌ இருக்கக்கூடிய பொருளல்ல 
அது. யுரேனியம்‌, ப்ளூட்டானியம்‌ போன்றவை அணு, ஆயுதத்‌ 
தயாரிப்புக்கான மூலப்பொருள்கள்‌. அத்தனை சுலபத்தில்‌ யாருக்கும்‌ 
கிடைக்காது. இன்று வரையிலுமே கூட உலகில்‌ பல்வேறு நாடுகளிடம்‌ 
உண்மையிலேயே அணு ஆயுதங்கள்‌ கிடையாது. காரணம்‌, இந்த 
மூலப்பொருள்களுக்கான தட்டுப்பாடுதான்‌. 


ஆனால்‌ ஒரு முன்னாள்‌ ராணுவ அதிகாரியிடம்‌ யுரேனியம்‌ இருக்கிறது 
என்கிறார்‌! இது எப்படி சாத்தியம்‌? 


சூடானில்‌ இத்தகைய கேள்விகளுக்கு அர்த்தமே இல்லை. அங்கே 
யாரிடம்‌ வேண்டுமானாலும்‌ என்ன வேண்டுமானாலும்‌ இருக்கும்‌. 
சமயத்தில்‌ யாரிடமும்‌ எதுவுமே இல்லாமலும்‌ இருக்கும்‌. பொருளாதார 
ரீதியில்‌ நாம்‌ கற்பனை செய்துகூடப்‌ பார்க்கமுடியாத பாதாளத்தில்‌ 
இருக்கும்‌ தேசம்‌ அது. ஆகவே, எதைச்‌ செய்தாவது பணம்‌ 
பண்ணுவதென்பது சூடான்‌ மக்கள்‌ அத்தனை பேருக்கும்‌ எப்போதும்‌ 
இருக்கும்‌ ஓர்‌ எண்ணம்‌. நியாயம்‌, அநியாயம்‌, நீதி, அநீதி, தர்மம்‌, 
அதர்மம்‌, சட்டம்‌, சட்ட விரோதம்‌ போன்ற சொற்களுக்கு அங்கே 
அர்த்தம்‌ கிடையாது. அர்த்தமுள்ள ஒரே விஷயம்‌ பணம்‌. 
அவ்வளவுதான்‌. 


கடிதத்தைப்‌ படித்துப்‌ பார்த்த அல்‌ காயிதா கமாண்டருக்கு முதலில்‌ 
தூக்கிவாரிப்‌ போட்டுவிட்டது. ஒசாமாவுடன்‌ ஒருசமயம்‌ 


பேசிக்கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது. 


“துப்பாக்கிகளும்‌ வெறும்‌ குண்டுகளும்‌ நமக்குப்‌ போதாது அபூ மூசாப்‌. 
நமது திட்டம்‌ அதன்‌ முழு அளவில்‌ நிறைவேறவேண்டுமென்றால்‌ 
வல்லரசுகளிடம்‌ இருப்பது போன்ற அணு ஆயுதங்கள்‌ நம்மிடமும்‌ 
இருக்கவேண்டும்‌' 


“ஆனால்‌ எப்படி முடியும்‌ எமிர்‌? நாம்‌ சாதாரண குண்டுகளைத்‌ 
தயாரிப்பதற்கே படாதபாடு படுகிறோம்‌. விலைக்கு வாங்குவது என்பது 
அதனைக்‌ காட்டிலும்‌ கஷ்டமாக இருக்கிறது." 


“உண்மை. போராளி இயக்கங்கள்‌ ஆயுதங்களை வாங்குவதும்‌ 
கொண்டுவருவதும்‌ பாதுகாப்பதும்‌ எப்போதும்‌ சிக்கலான 
விஷயங்கள்தான்‌. ஆனால்‌ நாம்‌ சிக்கல்களை மீறித்தான்‌ செயல்பட்டாக 
வேண்டியிருக்கிறது. நான்கைந்து வருடங்களுக்குள்ளாவது நாம்‌ அணு 


ஆயுதங்களை நெருங்கிவிடவேண்டும்‌. முடிந்தால்‌ நாமே தயாரிப்போம்‌. 
முடியாவிட்டால்‌ வேறு தேசங்களிலிருந்து கடத்தி வரவாவது 
செய்வோம்‌. இல்லாவிட்டால்‌ அமெரிக்காவை அழிப்பது என்கிற நமது 
நோக்கம்‌ நிறைவேற வெகுகாலம்‌ காத்திருக்க வேண்டிவரும்‌.' 


என்றைக்கோ பேசிக்கொண்டிருந்த விஷயம்‌. இதோ ஒரு முன்னாள்‌ 
ராணுவ அதிகாரி யுரேனியம்‌ வேண்டுமா என்று கேட்கிறார்‌! 


அந்த கமாண்டர்‌ கடிதத்தை பத்திரப்படுத்தினார்‌. அந்த செகரட்டரியிடம்‌ 
சில விஷயங்களைச்‌ சொல்லி அனுப்பினார்‌. இரண்டு நாள்‌ 
பொறுத்திருக்கவும்‌. ஒசாமா திரும்பி வந்ததும்‌ மீண்டும்‌ வந்து 
சந்திக்கவும்‌. இந்த வியாபாரம்‌ முடிந்துவிடும்‌. அதில்‌ சந்தேகம்‌ 
வேண்டாம்‌. அதுவரை விஷயம்‌ வெளியே தெரியக்கூடாது. 


செகரெட்டரி சிரித்தார்‌. “ஒரு வருடமாக அந்தச்‌ சரக்கைப்‌ பாதுகாத்து 
வைத்திருக்கிறோம்‌. ஒரு கொசுவுக்குக்‌ கூட விஷயம்‌ தெரியாது' 


“நல்லது. அப்படியே இருக்கட்டும்‌. நாங்கள்‌ உங்கள்‌ அதிகாரியைத்‌ 
தொடர்புகொள்கிறோம்‌' 


ஒசாமா பின்லேடன்‌ கார்ட்டொமுக்குத்‌ திரும்பி வந்ததும்‌ விவரம்‌ 
சொல்லப்பட்டது. உடனடியாக அல்‌ காயிதாவின்‌ ஆயுத வர்த்தக 
மேலதிகாரிகள்‌ சம்பந்தப்பட்ட முன்னாள்‌ ராணுவ அதிகாரியைச்‌ 
சென்று சந்தித்தார்கள்‌. ஏழு அல்லது எட்டு சுற்றுப்‌ பேச்சுவார்த்தைகள்‌ 
நடந்திருப்பதாகத்‌ தெரிகிறது. பேரம்‌ பேசிப்பேசி இறுதியில்‌ ஒன்றரை 
மில்லியன்‌ அமெரிக்க டாலர்‌ விலை நிர்ணயிக்கப்பட்டது. 


வங்கி சம்பந்தமே கூடாது. மொத்தப்பணமும்‌ நோட்டுகளாக 
நேரடியாகக்‌ கொடுக்கப்படவேண்டும்‌. தவணைகள்‌ கூடாது. 
முழுப்பணத்தையும்‌ மொத்தமாகக்‌ கொடுத்துவிட்டு சரக்கை 
எடுத்துக்கொள்ளலாம்‌ என்று முடிவானது. ரசீது கிடையாது. வேறு 
எந்தவிதமான உத்தரவாதமும்‌ கிடையாது. பெட்டிக்கடையில்‌ 
வெற்றிலை வாங்குவது போலத்தான்‌ வாங்கவேண்டும்‌. 


அல்‌ காயிதா சம்மதித்தது. பணம்‌ கைமாறியது. அல்‌ காயிதாவின்‌ ஆயுத 
விஞ்ஞானிகள்‌ குழு ஒன்றை அந்த ராணுவ அதிகாரி ஒரு ரகசிய 
இடத்துக்கு அழைத்துப்‌ போனார்‌. அங்கே மூன்று அடி நீளமும்‌ ஒன்றே 
முக்கால்‌ அடி விட்டமும்‌ உள்ள ஒரு சிலிண்டர்‌ இருந்தது. அதுதான்‌. 
அதற்குள்ளாகத்தான்‌ சரக்கு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார்கள்‌. 


அல்‌ காயிதா விஞ்ஞானிகள்‌ வாயடைத்துப்‌ போனார்கள்‌. அவர்களுக்கு 
யுரேனியம்‌ கிடைத்துவிட்டால்‌ அதை வைத்து எப்படி ஆயுதம்‌ 
செய்வதென்று தெரியும்‌. ஆனால்‌ அளிக்கப்படும்‌ யுரேனியத்தின்‌ 
தரத்தைப்‌ பரிசோதிப்பது எப்படி என்று தெரியாது. 


“நீங்கள்‌ கவலைப்படாமல்‌ எடுத்துப்‌ போகலாம்‌. நிச்சயம்‌ இது உங்கள்‌ 
நோக்கத்துக்கு உதவும்‌' என்றார்‌ அந்த அதிகாரி. 

சிலிண்டர்‌ மிகுந்த பாதுகாப்புடன்‌ வண்டியில்‌ ஏற்றப்பட்டது. 
பத்திரமாகக்‌ கொண்டுபோகப்பட்டு அல்‌ காயிதாவின்‌ ரகசிய இடம்‌ 
ஒன்றில்‌ பதுக்கப்பட்டது. 

அல்‌ காயிதா தனது சரித்திரத்தில்‌ செய்த மாபெரும்‌ மடத்தனமான 
காரியம்‌ என்று இதனைச்‌ சொல்லலாம்‌. 


யுரேனியத்தில்‌ ஏராளமான ரகங்கள்‌ உண்டு. எல்லா யுரேனியத்தாலும்‌ 
ஆயுதம்‌ செய்யமுடியாது. அணு ஆயுதம்‌ செய்யப்‌ பயன்படும்‌ யுரேனியம்‌ 
HEU என்று அழைக்கப்படும்‌. Highly Enriched Uranium. இது 
சாதாரணமாக ஒன்றரை மில்லியன்‌ டாலருக்கெல்லாம்‌ கிடைக்காது. 
என்ன விலைக்குக்‌ கிடைக்கும்‌ என்பது அத்தகைய ஆயுதங்களை 
வைத்திருக்கும்‌ அரசுகளுக்கு மட்டும்தான்‌ தெரியும்‌. யூகத்தில்‌ கூட ஒரு 
தோராய விலை சொல்லிவிடமுடியாது. 


சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரியின்‌ வசம்‌ இருந்த யுரேனியம்‌ 
ஒருவேளை செராமிக்‌ கண்ணாடிகளுக்கு வண்ணம்‌ பூசுவதற்குப்‌ 
பயன்படும்‌ சாது ரக யுரேனியமாக இருக்கவேண்டும்‌. அவருக்கும்‌ 
விவரம்‌ தெரியவில்லை, வாங்கியவர்களுக்கும்‌ பரிசோதித்து உண்மை 
அறியத்‌ தெரியவில்லை. 


ஒரு சில வருடங்கள்‌ அந்த யுரேனியத்தைப்‌ பயன்படுத்தி எப்படி ஆயுதம்‌ 
செய்யலாம்‌ என்று கடுமையாக யோசித்து, ப்ளூ ப்ரிண்ட்டெல்லாம்‌ 
தயாரித்து, நீண்ட, விரிவான ஆய்வுகளெல்லாம்‌ மேற்கொண்டு, 
பாதுகாப்பான இடம்‌ தேர்ந்தெடுத்து ஆயுதச்‌ சாலை நிறுவி, வேலையை 
ஆரம்பித்தபோதுதான்‌ உண்மை தெரியவந்தது. அந்த யுரேனியத்தால்‌ 
ஒரு வெங்காய வெடி எழுப்பும்‌ சத்தத்தைக்‌ கூட எழுப்ப முடியாது! 


ஒன்றரை மில்லியன்‌ டாலர்கள்‌. வாங்கிய ராணுவ அதிகாரி ஆள்‌ எங்கே 
போனார்‌ என்றே தெரியவில்லை. அல்‌ காயிதா விஞ்ஞானிகள்‌ 
அவமானத்தில்‌ குன்றிப்போய்விட்டார்கள்‌. அத்தனை பெரிய செலவு 
செய்து ஓர்‌ ஏமாற்றம்‌. ஆனால்‌ வெளியே சொல்லிக்கொண்டிருக்க 


முடியாது. அந்த ஞாபகத்தை மனத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு 


அடுத்த வேலையைப்‌ பார்க்கப்‌ போகவேண்டியதுதான்‌. 


ஒசாமா பின்லேடன்‌ துவண்டுவிடவில்லை. முன்னைக்காட்டிலும்‌ 
தீவிரமாக, துடிப்புடன்‌ அணு ஆயுதத்தைக்‌ காட்டிலும்‌ 
பயங்கரமானதொரு திட்டத்தில்‌ இறங்க ஆரம்பித்தார்‌. சர்வதேச 
அளவில்‌ இஸ்லாமிய இயக்கங்களின்‌ கூட்டமைப்பு ஒன்றை நிறுவும்‌ 
முயற்சி அது. 

0 


“சற்று யோசித்துப்‌ பாருங்கள்‌. உலகில்‌ நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய 
இயக்கங்கள்‌ வேறு வேறு காரணங்களுக்காக அரசை, ஆதிக்க 
சக்திகளை எதிர்த்துப்‌ போராடிக்கொண்டிருக்கின்றன. யார்‌ யார்‌ எங்கே 
என்ன செய்துகொண்டிருக்கிறார்கள்‌ என்பது எல்லோருக்கும்‌ தெரியும்‌. 
ஆனால்‌ ஒருவர்‌, இன்னொருவரின்‌ விஷயத்தில்‌ அக்கறை 
கொள்வதில்லை. சந்தித்துக்கொள்வது கூட இல்லை. அடிப்படையில்‌ 
நாம்‌ அனைவரும்‌ கஷ்டப்படுகிறோம்‌. நமக்குள்‌ ஓர்‌ ஒருங்கிணைப்பு 
இருக்குமானால்‌ அனைத்துப்‌ பிரச்னைகளிலும்‌ சேர்ந்து போராடலாம்‌ 
அல்லவா?' என்று கேட்டார்‌ ஒசாமா. 


துராபிக்கு மிகவும்‌ உற்சாகமாகிவிட்டது. நீண்டநாள்களாக அவருக்கும்‌ 
அப்படியொரு கனவு இருந்தது. இஸ்லாமிய போராளி இயக்கங்கள்‌ 
அனைத்தின்‌ துணையும்‌ தமக்கு இருக்குமானால்‌ சூடானில்‌ கிருத்தவப்‌ 
போராளிகளை ஒடுக்குவது மிகவும்‌ சுலபம்‌ என்கிற குறுகிய 
நோக்கம்தான்‌ அவருக்கு. தவிரவும்‌ இன்னொரு ராணுவப்‌ புரட்சி 
அல்லது அமெரிக்க மிரட்டல்‌ என்று வந்தால்கூட சமாளிப்பதில்‌ 
பிரச்னை இருக்காது என்று நினைத்தார்‌. 


ஆனால்‌ ஒசாமாவின்‌ நோக்கம்‌ இதற்குச்‌ சற்றும்‌ சம்பந்தமில்லாதது. 
மிகப்பெரிய அளவில்‌ சர்வதேச இஸ்லாமிய இயக்கங்களை 
ஒருங்கிணைப்பதன்‌ மூலம்‌ அமெரிக்காவுக்கு நேரடியான, 
அச்சமூட்டக்கூடிய வகையிலான சவால்‌ விடுக்கலாம்‌. அமெரிக்கா 
மட்டுமல்லாமல்‌ அத்தனை மேற்கத்திய நாடுகளுக்கும்‌ மத்தியக்‌ கிழக்கு 
நாடுகளின்பால்‌ ஓர்‌ அச்சத்தைத்‌ தோற்றுவிக்க முடியும்‌. மத்தியக்‌ 
கிழக்கிலேயே இருக்கும்‌ மேலைய அடிவருடி ஆட்சியாளர்களுக்கும்‌ 
தேவைப்படும்போதெல்லாம்‌ ஒரு மாற்று கொண்டுவரமுடியும்‌. 


இந்த எண்ணத்தைத்தான்‌ அவர்‌ துராபியிடம்‌ பகிர்ந்துகொண்டார்‌. 


துராபிக்கு இதில்‌ எந்த ஆட்சேபணையும்‌ இல்லை என்பதால்‌ 
உடனடியாகப்‌ பல மாநாடுகளை நடத்த ஆரம்பித்தார்‌. Aரகab and Islamic 
Conference என்கிற பெயரில்‌ ஓராண்டு இடைவெளியில்‌ சுமார்‌ ஏழெட்டு 
மாநாடுகள்‌ நடந்தன. உலகின்‌ அத்தனை நாடுகளிலும்‌ உள்ள போராளி 
இயக்கங்கள்‌, தீவிரவாத இயக்கங்களுக்கு அழைப்புகள்‌ 
அனுப்பப்பட்டன. பாலஸ்தீன்‌ விடுதலை இயக்கங்களான பி.எல்‌.ஓ., 
ஹமாஸ்‌, லெபானான்‌ ஹெஸ்புல்லா, ஜமா இஸ்லாமியா, ஈராக்கைச்‌ 
சேர்ந்த பல சிறு தீவிரவாதக்‌ குழுக்கள்‌, ஆப்கனிஸ்தான்‌ 
முஜாஹெதின்கள்‌, பாகிஸ்தானைச்‌ சேர்ந்த காஷ்மீர்‌ தீவிரவாதிகள்‌ என 
ஏராளமான அமைப்புகளின்‌ தலைவர்களும்‌ பிரதிநிதிகளும்‌ இந்த 
மாநாடுகளில்‌ கலந்துகொள்வதற்காக சூடான்‌ வந்தார்கள்‌. 


இந்தக்‌ கூட்டங்கள்‌ எது ஒன்றிலும்‌ ஒசாமா பின்லேடன்‌ நேரடியாகப்‌ 
பேசவில்லை. சில கூட்டங்களில்‌ அவர்‌ பார்வையாளராக மட்டும்‌ 
அமர்ந்திருந்தார்‌. வேறு சில கூட்டங்களைத்‌ தொலைவில்‌ இருந்து 
கண்காணித்துக்கொண்டிருந்தார்‌. அவ்வளவுதான்‌. ஆனால்‌ அவர்‌ பேச 
விரும்பிய அனைத்தையும்‌ அவரது சார்பில்‌ துராபி பேசினார்‌. 


குறிப்பாக, அல்‌ காயிதா சன்னி பிரிவு முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பு 
இயக்கமாக மட்டுமே இருக்கும்‌ என்பதுபோன்றதொரு கருத்து ஈரான்‌ 
போன்ற தேசங்களில்‌ அப்போது இருந்தது. அந்தக்‌ கருத்தை மாற்றும்‌ 
விதத்தில்‌, ஷியா - சன்னி என்கிற பாகுபாடுகளைக்‌ களைந்து 
முஸ்லிம்கள்‌ அனைவரும்‌ பொது எதிரியைத்‌ தாக்க அணி 
திரளவேண்டும்‌ என்று துராபி பேசினார்‌. 


இதற்கான பலன்‌ உடனடியாகக்‌ கிடைத்தது. சில ஈரானிய 
அடிப்படைவாத இயக்கங்கள்‌ அல்‌ காயிதாவுடன்‌ தோழமை கொள்ள 
விரும்பின. நல்லுறவின்‌ அடையாளமாக, சில அல்‌ காயிதா 
போராளிகளுக்கு நவீன போர்ப்பயிற்சி தர ஈரான்‌ இயக்கங்கள்‌ சில 
ஒப்புக்கொண்டன. பதில்‌ மரியாதையாக ஈரான்‌ இயக்கங்களுக்கு அல்‌ 
காயிதா ஆயுதங்களை அன்பளிப்பாக வழங்கியது. ஈரான்‌ சென்று 
போர்ப்பயிற்சி பெறும்‌ அல்‌ காயிதா வீரர்கள்‌ இஸ்ரேலிலும்‌ 
அமெரிக்காவிலும்‌ சென்று தங்கி யுத்தத்தைத்‌ தொடங்குவார்கள்‌ 


என்பதாக ஒப்பந்தம்‌ செய்துகொண்டார்கள்‌. 


புரியும்படிச்‌ சொல்லுவதென்றால்‌, அல்‌ காயிதா - சூடான்‌ - ஈரான்‌ - 
பாலஸ்தீன்‌ ஆகிய நான்கு முனைகளுக்கிடையில்‌ ஒரு புதிய 
இணைப்புப்பாலம்‌ போடப்பட்டது. ஈரான்‌ அரசும்‌ லெபனான்‌ அரசும்‌ 
மறைமுகமாக அல்‌ காயிதாவுக்கு வேண்டிய உதவிகள்‌ செய்வதாக 


ஒப்புக்கொண்டன. இதனைச்‌ சுட்டிக்காட்டியே மற்றபல அரபு 
தேசங்களின்‌ ஒத்துழைப்பையும்‌ கேட்டுப்‌ பெறலாம்‌ என்று சொன்னார்‌ 
துராபி. 


ஒசாமா புன்னகை செய்தார்‌. அப்படிக்‌ கேட்கவேண்டிய அவசியமே 
அவர்களுக்கு ஏற்படவில்லை. சவூதி அரேபியா நீங்கலான பிற 
அனைத்து அரபு தேசங்களின்‌ அரசுகளும்‌ அல்‌ காயிதாவுக்கு மறைமுக 


உதவிகளை தாராளமாகச்‌ செய்ய ஆரம்பித்துவிட்டன. 
டு 


ஆனால்‌ தொண்ணூறுகளின்‌ இறுதி வருடங்களில்‌ சூடானில்‌ அல்‌ 
காயிதா நிறைய சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிவந்தது. 
எதிர்பார்த்த அளவு அரசு ஒத்துழைப்பு கிடைப்பதில்‌ பல சிக்கல்கள்‌ 
இருந்தன. ஒசாமா - துராபி உறவு நிலையில்‌ எந்தப்‌ பிரச்னையும்‌ 
இல்லை. ஆனால்‌ சூடான்‌ அரசு பல்வேறு நெருக்கடிகளில்‌ அப்போது 
சிக்கிக்கொண்டிருந்தது. 


அல்‌ காயிதாவுக்கு அடைக்கலம்‌ கொடுத்திருக்கும்‌ தேசம்‌ என்கிற 
வகையில்‌ மேற்கத்திய நாடுகளின்‌ கடும்‌ அதிருப்தி சூடானின்‌ மீது 
விழுந்திருந்தது. அமெரிக்காவின்‌ தொடர்‌ வற்புறுத்தல்களால்‌, 
சூடானுக்கான ஐ.நாவின்‌ உதவிகள்‌ அத்தனையும்‌ அப்படியே 
நின்றுவிடும்போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அமெரிக்காவின்‌ நட்பு 
நாடுகளும்‌ சூடானுடன்‌ அதுவரை தாங்கள்‌ கொண்டிருந்த பொருளாதார 
மற்றும்‌ வர்த்தக உறவுகளை முறித்துக்கொள்ளத்‌ தயாராக இருந்தன. 
சூடான்‌ மட்டுமல்லாமல்‌ எந்தெந்த நாடுகளில்‌ அல்‌ காயிதாவின்‌ 
முகாம்கள்‌ உள்ளனவோ, அந்த நாடுகளுக்கெல்லாமும்‌ இந்த 
அச்சுறுத்தல்‌ அனுப்பிவைக்கப்பட்டது. 

நீங்கள்‌ அல்‌ காயிதாவுக்கு அடைக்கலம்‌ தருகிறீர்களா? உங்களுக்கான 
உதவிகளை நாங்கள்‌ உடனடியாக நிறுத்திவைக்கிறோம்‌. 


சூடான்‌, சிரியா, ஜோர்டன்‌, எகிப்து போன்ற தேசங்கள்‌ அன்றைக்கு 
இருந்த நிலைமையில்‌ ஐ.நா மற்றும்பிற மேலை நாடுகளின்‌ உதவி 
இல்லாமல்‌ எதுவுமே செய்யமுடியாது. அல்‌ காயிதாவை முன்னிட்டு 
அமெரிக்கக்‌ கூட்டணி தேசங்களைப்‌ பகைத்துக்கொள்வதன்மூலம்‌ 
நிரந்தரமான தலைவலியை வலிய உருவாக்கிக்கொள்ள 
வேண்டிவருமோ என்று இந்த தேசங்கள்‌ அஞ்சின. 


1995ம்‌ ஆண்டு எகிப்து அதிபர்‌ ஹோஸ்னி முபாரக்‌, 


எத்தியோப்பியாவுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணமாகச்‌ சென்றிருந்தார்‌. 
அங்கே அவரைக்‌ கொலை செய்ய ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 

அதனைச்‌ செய்தது எகிப்தைச்‌ சேர்ந்த ஒரு சிறிய போராளிக்‌ குழுதான்‌ 

என்றபோதும்‌ விசாரணையில்‌ அந்தக்‌ குழுவில்‌ இருந்த சிலர்‌ சூடானில்‌ 
ஒசாமா பின்லேடனிடம்‌ பயிற்சி பெற்றவர்கள்‌ என்று தெரிய வந்தது. 


அதற்குமேல்‌ சூடான்‌ அரசை விட்டுவைக்க யாரும்‌ தயாராக இல்லை. 
சூடான்‌ மீது மிகப்பெரிய அளவில்‌ தடைகள்‌ விதிப்பதற்கு ஐ.நாவின்‌ 
பாதுகாப்பு கவுன்சில்‌ நடவடிக்கை மேற்கொள்ளத்‌ தொடங்கியது. 


துராபிதான்‌ மிகுந்த தர்மசங்கடத்துக்கு ஆளானார்‌. ஒசாமாவை 
வெளியே போங்கள்‌ என்று அவரால்‌ சொல்லமுடியாது. அவராகப்‌ 
புரிந்துகொண்டு வெளியேறினால்தான்‌ உண்டு. சூடானில்‌ ஒசாமா 
இருக்கும்‌ ஒவ்வொரு நாளும்‌ அந்நாட்டின்‌ மீது அமெரிக்கா 
வைக்கப்போகிற ஒவ்வொரு அடியையும்‌ உறுதிப்படுத்துவனவாகவே 
இருந்தன. 

ஒசாமாவும்‌ யோசித்தார்‌. என்ன செய்யலாம்‌? முன்னெப்போதும்‌ 
இல்லாத அளவுக்கு அல்‌ காயிதாவுக்கு அப்போது பொருளாதார 
நெருக்கடியும்‌ இருந்தது. சூடானின்‌ நாணய மதிப்பே வரலாறு காணாத 
வீழ்ச்சியடைந்து தேசம்‌ தடுமாறிக்கொண்டிருந்த காலகட்டம்‌ அது. அல்‌ 
காயிதாவுக்கு அதுநாள்வரை அரசுத்‌ தரப்பிலிருந்து வந்துகொண்டிருந்த 
அத்தனை உதவிகளும்‌ அடியோடு நின்றுபோனது. தோதாக, சூடானில்‌ 
ஒசாமா தொடங்கியிருந்த தொழிற்சாலைகள்‌ பலவும்‌ நஷ்டப்பட்டு 
மூடவேண்டிய நிலைமைக்குப்‌ போனது. 


இரண்டு விஷயங்கள்‌ செய்யலாம்‌. செலவுகளைக்‌ கணிசமாகக்‌ 
குறைப்பது ஒன்று. சூடானை விட்டு வெளியேறிவிடுவது இன்னொன்று. 
இரண்டில்‌ ஒன்று என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இரண்டையும்‌ 
செய்தாக வேண்டும்‌. 


அதற்கு வாகான சூழல்‌ ஒன்றும்‌ இயல்பாகவே ஏற்பட்டது. 

சூடானில்‌ இருந்த லிபிய நாட்டைச்‌ சேர்ந்த மூன்று தீவிரவாதிகளைத்‌ 
தன்னிடம்‌ திருப்பிக்கொடுக்கும்படி லிபியா கேட்டுக்கொண்டது. 
சூடானுக்கு அப்போது லிபியாவுடன்‌ நல்லுறவு இருந்தது. ஒரு கஷ்டம்‌ 


என்றால்‌ என்னவென்று கேட்கக்கூடிய தோழமை தேசமாக லிபியா 
மட்டுமே அப்போது இருந்தது சூடானுக்கு. 
ஆகவே, லிபியா கேட்டுக்கொண்ட மூன்று தீவிரவாதிகளைச்‌ 


சிறைப்பிடித்து அனுப்பிவைக்க வேண்டும்‌. வேறு வழியில்லை. ஆனால்‌ 
அந்தத்‌ தீவிரவாதிகள்‌ மூவரும்‌ ஒசாமா பின்லேடனிடம்‌ பயிற்சி 
பெற்றுக்கொண்டிருந்தார்கள்‌. இது சூடான்‌ அரசுக்குத்‌ தெரியும்‌. 
இப்போது லிபியாவுக்காக, அவர்களைக்‌ கைது செய்தால்‌ ஒசாமாவுடன்‌ 
உறவை வலிந்து முறித்துக்கொள்வதாக ஆகிவிடும்‌. 


துராபியைத்‌ தவிர ஏனைய சூடான்‌ அமைச்சர்களுக்கும்‌ அதிபருக்கும்‌ 
அதில்‌ எந்த சங்கடமும்‌ இல்லை. எப்படியாவது ஒசாமா ஒழிந்துவிட்டால்‌, 
அமெரிக்க அச்சுறுத்தலில்‌ இருந்து தப்பித்துவிடமுடியுமே என்கிற ஒரே 


எண்ணம்தான்‌ அவர்களுக்கு. 
ஒசாமாவுக்கும்‌ வேறு வழி இருப்பதாகத்‌ தெரியவில்லை. ஐந்தாண்டு 


உறவு. அதனால்‌ என்ன? என்றைக்கு இருந்தாலும்‌ இது நடக்கும்‌ என்று 
தெரிந்துதானே சூடானில்‌ காலெடுத்து வைத்தார்‌? 


மீண்டும்‌ மூட்டை முடிச்சுகள்‌ கட்டப்பட்டன. அல்‌ காயிதாவின்‌ சூடான்‌ 
கூடாரங்கள்‌ காலி செய்யப்பட்டன. மே மாதம்‌ 16ம்‌ தேதி, 1996ம்‌ வருடம்‌ 


அது. 
அல்‌ காயிதா மீண்டும்‌ ஆப்கனுக்கு இடம்‌ பெயர்ந்தது. 


தளம்‌ தயாராகிறது 


ஐக்கிய அரபு எமிரேட்ஸில்‌ அந்த விமானம்‌ எரிபொருள்‌ நிரப்புவதற்காக 
இறங்கியபோது நேரம்‌ அதிகாலை மூன்று முப்பது. அந்த நேரத்தில்‌ 
அங்கே வேறு எந்த விமானமும்‌ இல்லை. ஆளற்ற விமான நிலைய 
ஓடுதளத்தில்‌ கார்ட்டொமிலிருந்து வந்த அந்த ஒரு விமானம்‌ மட்டும்‌ 
மெல்ல ஊர்ந்து வந்துகொண்டிருந்தது. பத்து நிமிடங்கள்‌ தான்‌ அங்கே 
இருக்கத்‌ திட்டம்‌. எரிபொருள்‌ நிரப்பியாகவேண்டும்‌. முன்னேற்பாடுகள்‌ 
செய்யப்பட்டிருக்கின்றன என்றபோதும்‌ எச்சரிக்கையுடன்‌ இருக்க 
வேண்டியது அவசியம்‌. சூழ்நிலை அப்படி. எதிரி யார்‌, நண்பன்‌ யார்‌ 
என்று முன்னத்தனைத்‌ துல்லியமாக இப்போதெல்லாம்‌ இனம்பிரிக்க 
முடிவதில்லை. குறிப்பாக, அரசுகள்‌ விஷயத்தில்‌. ஆனானப்பட்ட 
சூடானே கைவிரித்துவிட்டபிறகு வேறு யாரையும்‌ முழுவதுமாக 
நம்பிவிடுவதற்கில்லை. நட்புணர்வுடன்‌ எத்தனையோ உதவிகள்‌ செய்த 
அரபு தேசங்கள்‌ யாவும்‌ சட்டென்று ஓட்டுக்குள்‌ 
தலையிழுத்துக்கொள்ளும்‌ ஆமைகள்‌ போல்‌ ஒடுங்கிவிட்டிருக்கின்றன. 


பயம்‌. அமெரிக்க பயம்‌. 


அவர்களைச்‌ சொல்லிக்‌ குற்றமில்லை. நாய்க்கு சதைப்பற்றுடன்‌ கூடிய 
எலும்புத்துண்டுகளாகப்‌ பார்த்துப்‌ பார்த்து வீசிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
வர்த்தக வாய்ப்புகள்‌. பொருளாதார உதவிகள்‌. மேலும்‌ நல்லுறவு 
வழங்கும்‌ சகல நன்மைகளும்கூட. கொஞ்சம்‌ முரண்டு பிடித்தாலும்‌ 
மிரட்டல்‌ வந்துவிடும்‌. கோட்‌ சூட்‌ அணிந்த நாலாந்தர வில்லன்கள்‌. 
ஹைடெக்‌ அரைபிளேடுகள்‌. பிச்சுவா காட்டி வழிப்பறி செய்பவர்கள்‌ 
போல குறுக்கே மறித்து சட்டையைப்‌ பிடித்துவிடக்கூடிய அபாயம்‌ 
இருக்கிறது. 


அமெரிக்கா. அதற்குத்தான்‌ ஒரு வழி செய்தாகவேண்டும்‌. 
ஆப்கனிஸ்தான்‌ போய்‌ இறங்கியதும்‌ அந்த வேலைதான்‌ முதலில்‌. 
“காபூலின்‌ அரசியல்‌ சூழ்நிலை எனக்கு மிகவும்‌ கவலை அளிப்பதாக 
இருக்கிறது' என்றார்‌ அடஃப்‌. 


ஒரு தேசத்தை இரண்டு பேர்‌ ஆளும்‌ சூழ்நிலை அது. கொஞ்சம்‌ 
அபாயம்தான்‌. ஆனால்‌ ஆப்கனிஸ்தானில்‌ எதுவும்‌ நடக்கும்‌. எல்லாம்‌ 


சாத்தியம்தான்‌. 


“நாம்‌ அங்கேயே இருந்திருந்தால்‌ இரு தரப்பிலும்‌ பேசி ஏதாவது 
செய்திருக்கமுடியும்‌.' 


“அவசியமில்லை அடஃப்‌. நமது பணி அதுவல்ல. நமது இலக்கு 
ஆப்கனும்‌ அல்ல. அமெரிக்கா. ஆப்கனிஸ்தானில்‌ நடப்பது பங்காளிச்‌ 
சண்டை. அவர்கள்‌ அடித்துக்கொண்டு, அவர்களே மீண்டு வருவார்கள்‌. 
அன்னியர்கள்‌ உள்ளே நுழைந்தால்தான்‌ நமக்கு வேலை அங்கே.' 
என்றார்‌ ஒசாமா. 


“ஆனால்‌ ஆப்கன்‌ நிலவரம்‌ கவலை அளிப்பதாகத்தான்‌ இருக்கிறது.' 


ஒசாமாவுக்கும்‌ அந்தக்‌ கவலை இல்லாமல்‌ இல்லை. ஒரு பக்கம்‌ வடக்குக்‌ 
கூட்டணிப்‌ படையினர்‌ என்கிற முன்னாள்‌ முஜாஹெதின்கள்‌ 
ஆண்டுகொண்டிருக்கிறார்கள்‌. இன்னொரு பக்கம்‌ தெற்கே 
சிலிர்த்தெழுந்த தாலிபன்கள்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
பெரும்பான்மையான நிலப்பரப்பு வந்துவிட்டது. சந்தேகமில்லாமல்‌ ஒரு 
முழுநீளப்‌ போரும்‌ உள்நாட்டுப்‌ புரட்சியும்‌ வரத்தான்‌ போகிறது. 


வடக்குக்‌ கூட்டணியைச்‌ சேர்ந்த குல்புதீன்‌ ஹெக்மதியார்‌ ஒசாமாவின்‌ 
நண்பர்‌. தாலிபன்‌ தலைவர்‌ முகம்மது ஓமரும்‌ நண்பர்தான்‌. இரண்டு 
நண்பர்களும்தான்‌ ஒருவரை ஒருவர்‌ அடித்துக்கொண்டிருக்கிறார்கள்‌. 
நீயா, நானா? இருவரில்‌ ஒருவர்தான்‌ இருக்கமுடியும்‌; இருவரில்‌ 
ஒருவர்தான்‌ ஆளமுடியும்‌. 


அரசியல்‌ ரீதியில்‌ பார்த்தால்‌, ஹெக்மதியாருக்கு அனுபவம்‌ அதிகம்‌. 
சோவியத்‌ படையெடுப்பின்போது போர்க்களத்தில்‌ மிகப்பெரிய 
சாதனைகள்‌ நிகழ்த்தியவர்‌. ஆப்கன்‌ மக்களுக்கு அவர்‌ மீது நல்ல 
அபிப்பிராயம்‌ உண்டு. ஆட்சியும்‌ சுமாராக இருக்கத்தான்‌ செய்தது. 
ஆனாலும்‌ ஒரு மாற்றம்‌ வேண்டி வந்திருக்கும்‌ தாலிபன்கள்‌. 
பாகிஸ்தானில்‌ தயாராகி, கந்தஹாருக்கு வந்தவர்கள்‌. அவர்கள்‌ 
ஐ.எஸ்‌.ஐ. தயாரிப்பு. பின்னணியில்‌ பாகிஸ்தான்‌ இருக்கிறது. முழு 
மூச்சுடன்‌ அவர்களுக்கு உதவி செய்கிறது. பணமாக. ஆயுதங்களாக. 
போர்ப்பயிற்சிகளாக. 


இதில்‌ அமெரிக்காவின்‌ உள்கை இருந்தாலும்‌ வியப்பதற்கில்லை. 
எப்படியாவது ஆப்கனிஸ்தானில்‌ ஒரு காலை ஊன்றிவிட அமெரிக்கா 
நினைக்கிறது. எத்தனையோ காரணங்கள்‌. மத்தியக்‌ கிழக்கு 
தேசங்களின்‌ எண்ணெய்‌ வளத்தை தெற்காசிய, கிழக்காசிய 


தேசங்களுக்குக்‌ கொண்டு செல்ல ஒரு பைப்லைன்‌ திட்டம்‌ 
வைத்திருந்தது அமெரிக்கா. தலையைச்‌ சுற்றி மூக்கைத்‌ தொடாமல்‌ 
ஆப்கன்‌ வழியே நேரடியாக அரபிக்கடல்‌ பாதையைப்‌ பிடித்துவிடும்‌ 
திட்டம்‌. பாகிஸ்தான்‌, இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா என்று 
அதன்பின்‌ எங்கு வேண்டுமானாலும்‌ எண்ணெய்‌ பாயும்‌. இது 
இல்லாவிட்டால்‌ வடக்காகப்‌ பாதை போட ரஷ்யாவிடம்‌ 
தொங்கவேண்டியிருக்கும்‌. அமெரிக்காவுக்கு அது சாத்தியமில்லை. 
ஆகவே ஆப்கனைக்‌ குத்தகைக்கு எடுக்க விரும்புகிறது. கூப்பிட்ட 
குரலுக்கு வாலாட்டும்‌ ஒரு ஆட்சி அங்கே அவர்களுக்குத்‌ 
தேவைப்படுகிறது. இதற்குப்‌ பாகிஸ்தானின்‌ உதவியைக்‌ 
கோரியிருப்பார்கள்‌. அவர்கள்‌ தாலிபன்களைத்‌ தயார்‌ 
செய்திருப்பார்கள்‌. 


“ஆனால்‌ முல்லா ஓமர்‌ அப்படிப்பட்டவர்‌ இல்லையே?' என்றார்‌ அடஃப்‌. 


“அது அமெரிக்காவுக்கு எப்படித்‌ தெரியும்‌? பொறுத்திருந்து பார்‌. அவர்‌ 
வைக்கப்போகும்‌ வெடிகுண்டில்‌ அமெரிக்கா எப்படி குலுங்கப்போகிறது 
பார்‌. யாருக்கு உதவுகிறோம்‌ என்று தெரியாமல்‌ உதவுகிறார்கள்‌ என்று 
நினைக்கிறேன்‌." 


“ஓமர்‌, அமெரிக்காவுக்கு உதவமாட்டார்‌ என்கிறீர்களா?" 


“இறைவன்‌ மீது ஆணையாக! அவர்‌ நம்மைப்‌ போன்றவர்‌' என்று 
அழுத்தந்திருத்தமாகச்‌ சொன்னார்‌ ஒசாமா. 


முகம்மது அடஃப்புக்கு அப்போதே ஆப்கனில்‌ தாங்கள்‌ யாருடன்‌ 
நட்புகொண்டு வசிக்கப்போகிறோம்‌ என்பது புரிந்துவிட்டது. 


ஆனால்‌ 1996 செப்டம்பரில்‌ காபூலும்‌ ஜலாலாபாத்தும்‌ முற்றிலுமாக 
தாலிபன்களின்‌ வசம்‌ வீழும்‌ வரை முல்லா ஓமருடன்‌ ஒசாமா தொடர்பு 
கொள்ளவேயில்லை. அடிக்கடி ஹெக்மதியார்தான்‌ ரகசியமாக அவரை 
வந்து சந்தித்துவிட்டுப்‌ போய்க்கொண்டிருந்தார்‌. வடக்குக்‌ கூட்டணிக்கு 
ஒசாமாவின்‌ படைகளை அனுப்பித்தர முடியுமா என்றுகூட ஒருசமயம்‌ 
கேட்டார்‌. 


ஒசாமா மறுக்கவில்லை. ஆனால்‌ படைகளை அவர்‌ அனுப்பவில்லை. 
ஒரு பெரும்‌ திட்டத்துக்காகத்‌ தயாராகிக்கொண்டிருக்கும்‌ வீரர்களை 
உள்நாட்டு பங்காளிச்‌ சண்டையில்‌ பங்குபெற அனுப்புவதில்‌ அவருக்கு 
விருப்பம்‌ இல்லை. 


காபூல்‌ விழுந்தபோது ஆப்கன்‌ மக்கள்‌ காரணம்‌ புரியாமல்‌ குதித்துக்‌ 
கும்மாளமிட்டுக்‌ கொண்டாடினார்கள்‌. வண்ணப்பொடிகள்‌ வானில்‌ 
வீசப்பட்டன. தாலிபன்களைத்‌ தோளில்‌ வைத்துச்‌ சுமந்துகொண்டு 
ஊர்வலம்‌ போனார்கள்‌. பட்டாசுகள்‌ வெடித்தன. இனிப்புகள்‌ 
பரிமாறப்பட்டன. 


அப்பாவி மக்கள்‌. ஒவ்வொரு ஆட்சிமாற்றத்தையும்‌ இப்படித்தான்‌ 
கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. யார்‌ குத்தியாவது அரிசி வெந்தால்‌ 
போதும்‌ அவர்களுக்கு. ஹெக்மதியார்‌ என்ன செய்துவிட்டார்‌? இந்தத்‌ 
தாலிபன்கள்‌ ஒருவேளை ஏதாவது செய்யக்கூடும்‌. இளைஞர்கள்‌ அதிகம்‌ 
இருக்கிறார்கள்‌. வீரர்களாகவும்‌ இருக்கிறார்கள்‌. ஆப்கனில்‌ ஒரு 
மறுமலர்சியைக்‌ கொண்டுவந்தே தீருவோம்‌ என்கிற சூளுரையுடன்‌ 
ஆட்சியைப்‌ பிடித்திருக்கிறார்கள்‌. செய்யாமலா போய்விடுவார்கள்‌? 


ஆரவாரத்துடன்தான்‌ வரவேற்றார்கள்‌. ஆனால்‌ ஆட்சிக்கு வந்த முதல்‌ 
நாளே தாலிபன்கள்‌ எப்படிப்பட்டவர்கள்‌ என்பது அவர்களுக்குப்‌ 


புரிந்துபோயிற்று. 


ஆப்கனிஸ்தானுக்கு அடிப்படைவாதம்‌ புதிதல்ல என்றாலும்‌ 
தாலிபன்களுடைய அடிப்படைவாதத்தின்‌ வீரியம்‌ மிக அதிகம்‌. 
ஆப்கானியர்கள்‌ அதற்குமுன்‌ கண்டறியாதது. ஆப்கன்‌ என்ன, உலகின்‌ 
வேறெந்த தேசமும்‌ நவீன யுகத்தில்‌ அப்படியொரு கொத்தடிமை 
வாழ்க்கையை அனுபவித்திருக்க முடியாது. முக்காடு அணிவதிலிருந்து 
முகச்சவரம்‌ செய்வதுவரை, தரைபார்த்து 
நடக்கவேண்டுமென்பதிலிருந்து தொலைக்காட்சிகளுக்கும்‌ 
திரைப்படங்களுக்கும்‌ தடை விதித்ததுவரை எல்லா விதங்களிலும்‌ 
தாலிபன்களின்‌ எதேச்சாதிகாரம்‌ சகிக்கமுடியாததாக இருந்தது. 


ஒசாமாவுக்கு இதிலெல்லாம்‌ எந்தப்‌ பிரச்னையும்‌ இல்லை. குர்‌ ஆன்‌ 
சொல்லும்‌ வாழ்க்கை முறை. ஷரியத்‌ சட்டதிட்டங்கள்‌. மேற்கத்திய 
கலாசாரம்‌ காற்றில்‌ கலந்து ஊடுருவிவிடாதபடிக்கு மேலான கவனம்‌. 
இதற்குமேல்‌ என்ன வேண்டும்‌? 


1997ம்‌ ஆண்டு ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி முதல்‌ வாரத்தில்‌ 
தாலிபன்களின்‌ தலைவர்‌ முல்லா முகம்மது ஓமர்‌, ஒசாமா பின்லேடனை 
அவர்‌ தங்கியிருந்த மலைப்பகுதிக்கே நேரில்‌ வந்து சந்தித்தார்‌. 
கந்தஹாருக்கு வந்து வசிக்கும்படி அதிகாரபூர்வமாக அழைப்பு 
விடுத்தார்‌. 


பழைய நட்பு என்று சொல்லமுடியாது. ஆனால்‌, அது பழைய 
அறிமுகத்தின்‌ புதிய பதிப்பு. ஒசாமாவுக்கு முல்லாவையோ 
தாலிபன்களின்‌ ஆட்சியையோ பிடிக்காமல்‌ போக வாய்ப்பே இல்லை. 
தவிரவும்‌ அல்‌ காயிதா நிரந்தரமாக ஆப்கனில்‌ தங்கி, தங்கள்‌ 
பணிகளைத்‌ தொடர, தாலிபன்கள்‌ எல்லா வகையிலும்‌ ஒத்துழைப்பு 
வழங்குவார்கள்‌ என்றும்‌ உத்தரவாதம்‌ அளித்தார்‌ முல்லா. தேசமெங்கும்‌ 
தடையற்றுச்‌ சுற்றிவரலாம்‌. பேருந்து தொடங்கி, விமானம்‌ வரை எந்த 
வழிப்‌ பயணமானாலும்‌ அல்‌ காயிதா போராளிகள்‌ கட்டணம்‌ செலுத்தத்‌ 
தேவையில்லை. வெளிநாடுகளுக்குப்‌ போகவேண்டுமா? அதற்கு அரசே 
ஏற்பாடு செய்துதரும்‌. வேறு என்ன உதவி வேண்டுமானாலும்‌ கேட்டால்‌ 
கிடைக்கும்‌. கேட்காமலும்‌ கிடைக்கும்‌. 


“உங்களுக்கு மறந்திருக்காது என்று நினைக்கிறேன்‌. நீங்கள்‌ ஆப்கனில்‌ 
இருந்த காலத்தில்‌ இங்கே உங்கள்‌ பயிற்சி முகாம்கள்‌ எவ்வித சிக்கலும்‌ 
இல்லாமல்‌ ஒழுங்காக நடைபெறுவதற்கு நாங்கள்தான்‌ 
பாதுகாப்பளித்தோம்‌' என்றார்‌ ஓமர்‌. 


ஒசாமா புன்னகை செய்தார்‌. அது நட்பின்‌ அடையாளம்‌. இருவரும்‌ 
கட்டியணைத்துத்‌ தங்கள்‌ அன்பைப்‌ பரிமாறிக்கொண்டார்கள்‌. எல்லாப்‌ 


புகழும்‌ சந்தேகமில்லாமல்‌ இறைவனுக்குத்தான்‌. 


ஒசாமா தமக்கு மிகவும்‌ நெருங்கிய தளபதிகள்‌ சிலருடன்‌ கந்தஹாருக்கு 
இடம்பெயர்ந்தார்‌. முல்லா ஓமரின்‌ வீட்டுக்கு அருகிலேயே 
அவர்களுக்கான தங்குமிடங்கள்‌ ஏற்பாடு செய்யப்பட்டன. 
உடனடியாகப்‌ பணிகளைத்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. 


வெடிபொருள்‌ தயாரிப்பு, போர்ப்பயிற்சி, ஆயுத சேகரிப்பு, நெட்‌ ஒர்க்‌ 
பலப்படுத்துதல்‌. இந்த நான்குக்குத்தான்‌ முன்னுரிமை. இந்த நான்கு 
பணிகளும்‌ தடையின்றி நடப்பதற்காக ஜவாஹிரி தமது முன்னாள்‌ 
எகிப்து தீவிரவாதத்‌ தோழர்கள்‌ அத்தனை பேரையும்‌ ஆப்கனுக்கு 
அழைத்துவந்து அல்‌ காயிதாவில்‌ இணைத்துவைத்தார்‌. அனுபவம்‌ மிக்க 
அவர்களது ஒத்துழைப்பில்‌ ஒரு சில வருடங்களிலேயே அல்‌ காயிதாவில்‌ 
மொத்தம்‌ பதினோராயிரம்‌ பேர்‌ உறுப்பினர்களாகச்‌ சேர்ந்தார்கள்‌. 
வேலைகள்‌ மிகத்‌ துரிதமாக நடக்க ஆரம்பித்தன. 


எதிலிருந்து தொடங்கலாம்‌ என்று ஒசாமா கேட்டார்‌. 


“நாம்‌ ஏற்கெனவே தீர்மானித்து, கிடப்பில்‌ போட்ட திட்டம்‌ ஒன்று 
இருக்கிறது' என்று நினைவூட்டினார்‌ ஜவாஹிரி. 


“நீங்கள்‌ எதைச்‌ சொல்கிறீர்கள்‌ டாக்டர்‌?' 
“தூதரகத்‌ தாக்குதல்கள்‌." 


ஒசாமாவின்‌ கண்கள்‌ பளிச்சிட்டன. எத்தனை அருமையான திட்டம்‌! 
ஆனால்‌ செயல்படுத்தப்‌ போதிய ஆள்பலமில்லாத காரணத்தால்‌ 1996ம்‌ 
ஆண்டு கிடப்பில்‌ போடப்பட்டு மறந்தேவிட்டது. 


அமெரிக்கப்‌ படைகள்‌ சோமாலியாவுக்குள்‌ நுழைந்தபோதே 
ஒசாமாவின்‌ எண்ணத்தில்‌ அந்தத்‌ திட்டம்‌ ஒரு வடிவம்‌ பெற்றுவிட்டது. 
அமெரிக்காவுக்குக்‌ கண்டனம்‌ தெரிவிக்கவேண்டும்‌. அப்படித்‌ 
தெரிவிக்கும்‌ விதம்‌ மிகக்‌ கடுமையானதாக இருக்கவேண்டும்‌. 
என்றென்றைக்கும்‌ மறக்கமுடியாதபடி இருக்கவேண்டும்‌. விழும்‌ அடி 
அதன்‌ ஆத்மாவில்‌ போய்‌ வலிக்க வேண்டும்‌. இதையெல்லாம்‌ 
யோசித்துத்தான்‌ ஒன்றுக்கு இரண்டாக அமெரிக்க தூதரகங்களை 
வெடிவைத்துத்‌ தகர்க்க முடிவு செய்தார்‌. 


கென்யாவின்‌ தலைநகரான நைரோபியில்‌ ஒன்று. தான்ஸானியாவின்‌ 
தலைநகரமான தர்‌ ஏ சலேமில்‌ ஒன்று. 


ஆனால்‌ அன்றைக்கு இருந்த நிலைமையில்‌ அல்‌ காயிதாவின்‌ கென்யா 
மற்றும்‌ தான்சானிய அணி அத்தனை வல்லமை மிக்கதாக இல்லை. 
நைரோபியில்‌ பயிற்சி முகாம்‌ தொடங்கி சோமாலியாவுக்கு ஆள்களைத்‌ 
திரட்டி அனுப்பத்‌ தொடங்கியபிறகுதான்‌ ஓரளவாவது 
சொல்லிக்கொள்ளும்‌ நிலைமை ஏற்பட்டது. சரியான ஆள்கள்‌ 
கிடைக்கும்வரை திட்டத்தைச்‌ செயல்படுத்த முடியாது என்று முடிவு 
செய்தார்‌ ஒசாமா. திட்டம்‌ கிடப்பில்‌ போடப்பட்டது. 


அதைத்தான்‌ நினைவு படுத்தினார்‌ ஜவாஹிரி. 
“ஆம்‌. இப்போது செய்யலாம்‌' என்றார்‌ ஒசாமா. 


பிப்ரவரி 23, 1998ம்‌ ஆண்டு அல்‌ காயிதா ஒரு ஃபத்வா வெளியிட்டது. 
அமெரிக்காவுக்கு எதிரான ஃபத்வா. 


“இஸ்லாத்துக்கு எதிரானவர்களின்‌ மீது போர்தொடுப்பது ஒவ்வொரு 
முஸ்லிமின்‌ கடமையாகும்‌. வளைகுடா பகுதியிலிருந்து அமெரிக்க 
ராணுவத்தை முற்றிலுமாக விரட்டியடிப்பது அவசியம்‌.' என்பதுதான்‌ 
அந்த ஃபத்வாவின்‌ சாரம்‌. 


எப்போதும்‌ சொல்வதுதான்‌. இப்போது எதற்குப்‌ புதிதாக? ஏனெனில்‌ 


இப்போது அந்த தூதரகத்‌ தாக்குதல்‌ திட்டம்‌ செயல்வடிவம்‌ 
பெறப்போகிறது. அவ்வளவுதான்‌. 


இந்த ஃபத்வாவை மே மாதம்‌ 7ம்‌ தேதி முகம்மது அடஃப்‌, 
லண்டனிலுள்ள அல்‌ காயிதா அலுவலகத்துக்கு ஃபேக்ஸ்‌ செய்தார்‌. 
லண்டனிலிருந்து வெளியாகும்‌ அரபு செய்தித்தாளான அல்‌ - கத்ஸ்‌ - 
அல்‌ அரபி (A! யய ௨1 Arabi) அந்த ஃபத்வாவை அப்படியே பிரசுரித்தது. 


இதன்‌ தொடர்ச்சியாக ஏபிசி தொலைக்காட்சிக்கு ஒசாமா பின்லேடனின்‌ 
பேச்சு அடங்கிய வீடியோ டேப்‌ ஒன்று அனுப்பப்பட்டு, ஒளிபரப்பானது. 
இந்த ஃபத்வா வரிகளை மீண்டும்‌ அதில்‌ உறுதிப்படுத்திவிட்டு, “ராணுவ 
வீரர்கள்‌, சிவிலியன்கள்‌ என்று நாங்கள்‌ பார்க்கமாட்டோம்‌. எதிரிகள்‌ 
எதிரிகள்தான்‌. அமெரிக்க அரசுக்கு வரி செலுத்தும்‌ அத்தனை பேருமே 
எங்கள்‌ இலக்குதான்‌' என்று அதில்‌ அவர்‌ சொல்லியிருந்தார்‌. 


அறிவிப்பு வெளியானது ஒரு புறமிருக்க, மறுபுறம்‌ கிழக்கு 
ஆப்பிரிக்காவில்‌ இருந்த அல்‌ காயிதாவின்‌ கிளை, திட்டத்தைச்‌ 
செயல்படுத்த மிகத்‌ தீவிரமாக உழைக்க ஆரம்பித்தது. நேரடியாக இந்தத்‌ 
தாக்குதலில்‌ தொடர்பு கொள்ளப்போகிற போராளிகள்‌ 
முகாம்களிலிருந்து வெளியே வந்து தனியே வாடகைக்கு இடம்‌ 
அமர்த்திக்கொண்டு தங்கத்‌ தொடங்கினார்கள்‌. வெடிகுண்டுகள்‌ 
தயாரிக்கத்‌ தேவையான மூலப்‌ பொருள்களை எகிப்திலிருந்து 
தருவித்தார்கள்‌. வெளியே போய்வர செளகரியமாக மொப்பெட்டுகள்‌ 
வாங்கிக்கொண்டார்கள்‌. 


எகிப்து அல்லது சிரியாவிலிருந்து (விவரம்‌ துல்லியமாக இல்லை.) ஒரு 
வெடிகுண்டு நிபுணர்‌ நைரோபிக்கு வரவமைக்கப்பட்டார்‌. இரண்டு 
தூதரகங்களைத்‌ தகர்ப்பதற்குப்‌ போதுமான சக்தி மிக்க 
வெடிகுண்டுகளை அவரது மேற்பார்வையில்‌ ரகசியமாகத்‌ 
தயாரித்தார்கள்‌. இந்தச்‌ சமயங்களில்‌ தங்களது உடைமைகள்‌, 
தயாராகிக்கொண்டிருந்த வெடிகுண்டுகள்‌, பிற ஆயுதங்களை 
பத்திரப்படுத்துவதற்கு நூதனமான ஒரு வழிமுறையைக்‌ 


கையாண்டார்கள்‌. 


திட்டம்‌ தொடங்கிய முதல்‌ நாளே நைரோபியில்‌ உள்ள ஒரு 
கெளரவமான ஓட்டலில்‌ மாற்றுப்‌ பெயரில்‌ அறை பதிவு 
செய்துகொண்டார்கள்‌. பகல்‌ முழுவதும்‌ இந்த அறையில்‌ ஆள்‌ 
இருப்பார்கள்‌. ஏதோ வர்த்தகப்‌ பணி தொடர்பாக வெளி நாட்டிலிருந்து 
வந்திருக்கும்‌ வியாபாரியைப்‌ போல. அப்படி அறைக்குள்‌ இருக்கும்‌ நபர்‌, 


இந்த வெடிகுண்டுகளையும்‌ பிற ஆயுதங்களையும்‌ வைத்திருப்பார்‌. 
இரவானால்‌, யாராவது ஒரு விசிட்டர்‌ அவரைப்‌ பார்க்க வருவார்‌. 
வரும்போது கையில்‌ கனமான பையுடன்‌ வருவார்‌. உள்ளே பழங்கள்‌ 
அல்லது பிஸ்கெட்‌ இருக்கும்‌. அதை உள்ளே கொடுத்துவிட்டு, 
தயாரிப்புப்‌ பொருள்களை அந்தப்‌ பையில்‌ நிரப்பிக்கொண்டு 
போய்விடுவார்‌. 


இரவு வேளைகளில்‌ அவர்கள்‌ வாடகைக்கு எடுத்த அறையில்‌ 
வெடிகுண்டுத்‌ தயாரிப்பு நடக்கும்‌. மீண்டும்‌ விடியும்‌ நேரம்‌ இன்னொரு 
நபர்‌ அதேபோலப்‌ பையுடன்‌ கிளம்பி ஓட்டலுக்கு வந்து வைத்துவிட்டுப்‌ 
போய்விடுவார்‌. 


நட்சத்திர ஓட்டலில்‌ ரெய்ட்‌, போலீஸ்‌ தொந்தரவு எல்லாம்‌ இருக்காது 
என்பதுதான்‌ இதற்குக்‌ காரணம்‌. தாக்குதலுக்குத்‌ தேவையான இரண்டு 
டிரக்குகளை மட்டும்‌ சம்பவ தினத்துக்கு நாலைந்து நாள்கள்‌ முன்னதாக 
வாங்கிக்கொண்டார்கள்‌. 


இரண்டு பேர்‌. இரண்டு தூதரகங்கள்‌. இரு வேறு தேசங்கள்‌. 
வெடிபொருள்‌ நிரப்பிக்கொண்டு வண்டியை ஓட்டிச்சென்று தூதரகக்‌ 
கட்டடங்களின்மீது மோதப்போகிற அந்த இரு தற்கொலைப்படைத்‌ 
தீவிரவாதிகளைத்‌ தவிர, மற்ற அனைவரும்‌ ஒருவாரம்‌ முன்னதாகவே 
புறப்பட்டு வெகு தொலைவில்‌ காணாமல்‌ போய்விட்டார்கள்‌. 


இங்கே ஆப்கனிஸ்தானில்‌, கந்தஹாரில்‌ இருந்த அல்‌ காயிதா 
போராளிகளும்‌ தலைவர்களும்‌ தளபதிகளும்‌ தம்‌ முகாம்களை 
மூடிவிட்டு, காட்டுப்பகுதிகளுக்குப்‌ போய்த்‌ 
தலைமறைவாகிவிட்டார்கள்‌. ஒவ்வொரு தேசங்களில்‌ இருந்த அல்‌ 
காயிதா ஆள்களும்‌ இதேபோலத்‌ தம்‌ இருப்பிடங்களை 


மாற்றிக்கொண்டார்கள்‌. பாதுகாப்பு. 


ஆகஸ்ட்‌ 7ம்‌ தேதி. சரியாகக்‌ காலை 10.35க்கு நைரோபியிலுள்ள 
அமெரிக்க தூதரகத்தினுள்‌ அல்காயிதாவின்‌ தற்கொலைப்படை டிரக்‌ 
வேகமாக நுழைந்தது. நான்கு நிமிடங்கள்‌ தாமதமாக (10.39க்கு) தர்‌ ஏ 
சலேமிலுள்ள தூதரகத்தினுள்ளும்‌ இதே போன்றதொரு டிரக்‌ நுழைந்தது. 
அசாத்தியமான வேகம்‌. யாரும்‌ தடுத்து நிறுத்தக்கூட அவர்கள்‌ 
அவகாசம்‌ தரவில்லை. இலக்கு மிகத்‌ தெளிவானது. நேரே உள்ளே 
போய்‌ கொடித்தோன்றும்‌ தோரணவாயில்‌ காப்போனுக்கு அருகே கதவு 
அல்லது சுவரில்‌ வண்டியை மோதிவிடுவது. 


மோதிவிட்டார்கள்‌. எழுந்த சத்தம்‌ அடங்கவே வெகுநேரமானது. 
கட்டடம்‌ சிதறி உதிர, கரும்புகை எழுந்து விண்ணை மறைத்தது. 
ஆங்காங்கே அலறல்‌ சத்தம்‌. கால்‌ படும்‌ இடங்களிலெல்லாம்‌ ரத்தச்‌ 
சேறு. ஆ, அது என்ன துண்டித்த கையா? அதில்‌ மூன்று விரல்கள்‌ 
எங்கே? இது காதா? யாருடைய காது இப்படித்‌ தனியே பிய்ந்து 
விழுந்துகிடக்கிறது? 


உடல்கள்‌ கிடந்தன. உயிர்கள்‌ ஆங்காங்கே துடித்துக்கொண்டிருந்தன. 
ஏராளமான பேர்‌ படுகாயப்பட்டுப்‌ போராடிக்கொண்டிருந்தார்கள்‌. 
மறுநாள்‌ வெளியான கணக்குப்படி நைரோபி அமெரிக்கத்‌ தூதரகத்தில்‌ 
பன்னிரண்டு பேர்‌ இறந்திருந்தார்கள்‌. கூடவே 201 கென்ய மக்களும்‌ 
கொல்லப்பட்டிருந்தார்கள்‌. காயமடைந்தவர்கள்‌ தோராயமாக 


ஐயாயிரம்‌ பேர்‌. 


தர்‌ ஏ சலேமில்‌ இறந்தவர்களுள்‌ அமெரிக்கர்கள்‌ யாருமில்லை. பலி 


வாங்கப்பட்ட பதினொரு உயிர்களும்‌ தான்சானிய உயிர்களே. 


ஒசாமா சொன்னார்‌: “அமெரிக்கர்களைக்‌ கொல்லுவதுதான்‌ எங்கள்‌ 
நோக்கம்‌. அமெரிக்கர்‌ அல்லாதோரையும்‌ சேர்த்துக்‌ கொன்றால்தான்‌ 
அமெரிக்கர்களையும்‌ கொல்லமுடியும்‌ என்றால்‌ அதற்கு நாங்கள்‌ 
தயாராகவே இருந்தோம்‌. தாக்குதலில்‌ முஸ்லிம்கள்‌ 
கொல்லப்பட்டிருந்தாலும்‌ கவலைப்படுவதற்கில்லை. அதுவும்‌ 
அனுமதிக்கப்பட்டதே.' 

“நீங்கள்தான்‌ இந்தத்‌ திட்டத்தை வகுத்தீர்களா?' 

“உலக இஸ்லாமிய முன்னணி வழங்கிய ஃபத்வாவில்‌ எல்லாம்‌ 
தெளிவாக இருக்கிறது. (அந்தப்‌ பெயரில்தான்‌ பத்வா 
வழங்கப்பட்டது.) யூதர்களுக்கும்‌ அமெரிக்கர்களுக்கும்‌ எதிரான 
திட்டவட்டமான தீர்ப்பை ஃபத்வா வழங்கியிருக்கிறது. அதன்படிதான்‌ 
தாக்குதல்‌ நடத்தப்பட்டது. இது ஒரு குற்றம்‌ என்று 
சொல்லப்படுமானால்‌, சரித்திரம்‌ என்னை ஒரு குற்றவாளி என்று 
அழைத்துக்கொள்வதில்‌ எனக்கு எந்த ஆட்சேபணையும்‌ இல்லை.' 


ஒரு தீவிரவாதியின்‌ சிந்தனைப்போக்கு எப்படி இருக்கும்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொள்ள இந்த ஒரு சிறிய உதாரணம்‌ போதும்‌. 

ஒசாமா காலதாமதம்‌ செய்ய விரும்பவில்லை. உடனடியாக அடுத்தத்‌ 
தாக்குதலுக்குத்‌ தயாராகிவிட்டார்‌. 


0) 


“ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமும்‌ தன்னால்‌ இயன்ற அளவில்‌ 
அமெரிக்கர்களைக்‌ கொல்ல வேண்டுமென்பது கடவுளின்‌ கட்டளை. 
அமெரிக்க ராணுவ வீரராக இருக்கலாம்‌. சிவிலியனாக இருக்கலாம்‌. 
உலகின்‌ எந்தப்‌ பகுதியில்‌ வசிப்பவராகவும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அமெரிக்கர்களாக இருப்போரைக்‌ கொன்றுவிடுவது அவசியம்‌. 
இஸ்லாமியப்‌ புனித பூமியை அமெரிக்க ராணுவம்‌ 
ஆக்கிரமித்திருக்கிறது. இதற்கு நமது எதிர்ப்பை இந்த வகையில்தான்‌ 
காட்டமுடியும்‌. 

தூதரகத்‌ தகர்ப்புத்‌ திட்டம்‌ செயல்படுத்தப்படுவதற்கு ஐந்து 
மாதங்களுக்கு முன்பு (பிப்ரவரி 1998) ஒசாமா வெளியிட்ட ஒரு 
ஃபத்வாவின்‌ முக்கிய வரிகள்‌ இவை. இம்மாதிரியான வரிகள்‌ நம்மை 
பாதிப்பதற்கும்‌ வறுமையாலும்‌ ஆதிக்க சக்திகளாலும்‌ தாங்கொணாத 
துயரங்கள்‌ அனுபவிக்கும்‌ பல இஸ்லாமிய நாடுகளின்‌ இளைஞர்களை 
பாதிப்பதற்கும்‌ நிறைய வித்தியாசம்‌ உண்டு. வெளிப்படுத்த 
வழியில்லாமல்‌ மனத்துக்குள்‌ புழுங்கிக்கொண்டிருக்கும்‌ தமது 
உணர்வுகளைத்தான்‌ திறமையாகத்‌ தேடியெடுத்து ஒசாமா தங்களின்‌ 
குரலாக ஒலிக்கிறார்‌ என்று அவர்கள்‌ கருதினார்கள்‌. அதனால்தான்‌ 
கூட்டம்‌ கூட்டமாக ஒசாமா இருக்கும்‌ இடம்‌ தேடிச்சென்று அல்‌ 
காயிதாவில்‌ இணைவதில்‌ ஆர்வம்‌ காட்டினார்கள்‌. 


அதிர்ச்சியளிக்கக்கூடிய தாக்குதல்‌ திட்டங்களின்மூலம்‌, இப்படி அணி 
அணியாக வந்து குவியும்‌ இளைஞர்களுக்கு மேலும்‌ மேலும்‌ 
எழுச்சியூட்டி, இன்னும்‌ தீவிரம்‌, மேலும்‌ உக்கிரம்‌ என்று அவர்கள்‌ 
மனத்தை வன்முறையின்‌ சகல சாலைகளையும்‌ நிறைக்கும்‌ விதமாகச்‌ 


செயலாற்றுவது ஒசாமா பின்லேடனுக்கு மிக முக்கியமாக இருந்தது. 


வர்த்தக மையத்‌ தகர்ப்புத்‌ திட்டத்துக்கு ஒரு முன்னோட்டம்‌ மாதிரி அவர்‌ 
மனத்தில்‌ கருக்கொண்ட இன்னொரு திட்டம்‌, அமெரிக்க 
போர்க்கப்பலான யு.எஸ்‌.எஸ்‌.கோல்‌ (USS Cole) தகர்ப்பு. 


ஒரு கப்பலைத்‌ தகர்ப்பது சாதாரண விஷயமல்ல. துப்பாக்கியால்‌ சுட்டு 
அழிக்க முடியாது. குண்டு வைத்து உடைக்க முடியாது. சிறு 
விரிசல்களைத்தான்‌ அவை ஏற்படுத்தும்‌. விமானத்திலிருந்து குண்டு வீசி 
வேண்டுமானால்‌ அழிக்கலாம்‌. ஆனால்‌ அதெல்லாம்‌ அல்‌ காயிதா 
போன்ற அமைப்புக்கு சாத்தியமல்ல. ஆகவே, கப்பலின்‌ மொத்த 
எடையைக்‌ கணக்கிட்டு, அதன்‌ பயண வேகத்தை உத்தேசித்து, 


அதற்கேற்ற எடையில்‌ வெடிமருந்துகளை நிரப்பிய இன்னொரு 
கப்பலைக்‌ கொண்டு மோதச்‌ செய்வதுதான்‌ ஒரே வழி. 


இத்தனை நுணுக்கமாகத்‌ திட்டமிட்டு மாதக்கணக்கில்‌ அந்தக்‌ கப்பலைக்‌ 
கண்காணித்தது அல்‌ காயிதாவின்‌ சிறப்புப்‌ படைப்பிரிவு ஒன்று. 
அமெரிக்காவின்‌ கெளரவங்களுள்‌ ஒன்று அந்தக்‌ கப்பல்‌. பல 
போர்க்களங்கள்‌ கண்டது. சக்தி மிக்கது. ஒரே சமயத்தில்‌ இருபது 
போர்விமானங்களைச்‌ சுமந்துகொண்டு செல்லக்கூடியது. 
யு.எஸ்‌.எஸ்‌.கோலைத்‌ தகர்க்க முடிந்தால்‌ அது அநேகமாக 
அமெரிக்காவின்‌ ஆணவத்தைத்‌ தகர்ப்பதற்கு நிகரானது. 


இப்படி யோசித்துத்தான்‌ ஒசாமா அந்தத்‌ திட்டத்தைத்‌ தீட்டினார்‌. அல்‌ 
காயிதாவின்‌ கடற்பிரிவு வீரர்களில்‌ அனுபவம்‌ மிக்க சிலரைத்‌ 
தேர்ந்தெடுத்து ஆப்கனுக்கு வரவழைத்து பயிற்சி அளித்தார்கள்‌. 
கப்பலின்‌ பயணத்‌ திட்டத்தைக்‌ கணக்கிட்டு, தங்கள்‌ திட்டம்‌ 
செயல்படுத்தப்படவிருக்கும்‌ இடம்‌ ஏடன்‌ துறைமுகம்‌ என்று 
தீர்மானமானது. தேவையான வெடிபொருள்கள்‌ ஜோர்டன்‌ மற்றும்‌ 
எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டு ஏடன்‌ துறைமுகத்துக்கு அருகிலேயே 


ஒரு கொடோனில்‌ பாதுகாப்பாகப்‌ பதுக்கிவைக்கப்பட்டன. 


மறுபுறம்‌ பயிற்சி முடித்த வீரர்கள்‌ ஏடனுக்கு வந்து சேர்ந்து, ஒரு 
விசைப்படகை வாடகைக்கு எடுத்துக்கொண்டார்கள்‌. அக்டோபர்‌ மாதம்‌ 
12ம்‌ தேதி அந்தத்‌ தாக்குதல்‌ நிகழ்த்தப்பட்டது. ஒரு கப்பலைத்‌ தகர்க்கும்‌ 
அளவுக்கு வெடிபொருள்களை ஏற்றிக்கொண்டு கண்மண்‌ தெரியாத 
வேகத்தில்‌ கடலில்‌ சீறிப்பாய்ந்த அல்‌ காயிதாவின்‌ விசைப்படகு, 
யு.எஸ்‌.எஸ்‌. கோல்‌ கப்பலின்‌ மீது சரியாகச்‌ சென்று மோதியது. 
ஏராளமான அமெரிக்க கடற்படை அதிகாரிகளும்‌ வீரர்களும்‌ 
பணியாளர்களும்‌ உடனடியாகக்‌ கொல்லப்பட, அமெரிக்காவின்‌ 
கெளரவச்‌ சின்னங்களுள்‌ ஒன்றான அந்தக்‌ கப்பலும்‌ சிதறிச்‌ 
சின்னாபின்னமானது. 


யு.எஸ்‌.எஸ்‌.கோல்‌ தகர்ப்பு விஷயத்தில்‌ அல்‌ காயிதா அத்தனை தீவிரம்‌ 
காட்டியதற்கு இன்னொரு காரணமும்‌ உண்டு. இதே போன்ற 
இன்னொரு தாக்குதலை, முன்னதாக அதே 2000ம்‌ ஆண்டு ஜனவரியில்‌ 
அல்‌ காயிதா உத்தேசித்திருந்தது. அது யு.எஸ்‌.எஸ்‌. சுலிவன்ஸ்‌. 
அமெரிக்காவின்‌ இன்னொரு கடற்படைக்‌ கப்பல்‌. அதனைத்‌ தகர்க்க 
வெடிமருந்துகளை ஏற்றிக்கொண்டு போன அல்‌ காயிதாவின்‌ படகு 
பாதி வழியிலேயே வெடித்துச்‌ சிதறி, திட்டம்‌ நாசமானது. அதற்கும்‌ 
சேர்த்துத்தான்‌ கோல்‌ தகர்ப்புத்‌ திட்டம்‌ செயல்படுத்தப்பட்டது. 


தமது வீரர்களுக்கு ஒசாமா சொன்னார்‌, “நமது முயற்சிகளின்‌ இடையே 
ஏற்படும்‌ தோல்விகளுக்காகக்‌ கடவுளைச்‌ சலித்துக்கொள்ளாதீர்கள்‌. 
நாம்‌ தோற்கிறோம்‌ என்றால்‌ எங்கேனும்‌ தவறு செய்கிறோம்‌ என்று 
பொருள்‌. ஜெயிக்க வேண்டுமென்றால்‌ பிழையில்லாமல்‌ காரியம்‌ 
செய்யக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌.' 


அல்‌ காயிதாவின்‌ சரித்திரத்தில்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லக்கூடிய 
மிகப்பெரிய தாக்குதல்கள்‌ என்று பார்த்தால்‌ மிகச்‌ சிலவற்றைத்தான்‌ 
சுட்டிக்காட்ட முடியும்‌. சோமாலியாவில்‌ நிகழ்த்திய தாக்குதல்கள்‌, ஏடன்‌ 
துறைமுக குண்டுவைப்புச்‌ சம்பவம்‌, 1993 வர்த்தக மைய குண்டுவைப்புத்‌ 
திட்டம்‌, சவூதி அரேபியாவில்‌ நிகழ்த்தப்பட்ட தற்கொலைப்படைத்‌ 
தாக்குதல்‌, 1998 தூதரகத்‌ தாக்குதல்கள்‌, இந்த யு.எஸ்‌.எஸ்‌.கோல்‌ 
தகர்ப்பு. இதற்கப்புறம்‌ வர்த்தக மையத்‌ தகர்ப்பு நடவடிக்கை. 
அவ்வளவுதான்‌. இடையில்‌ எத்தனையோ திட்டங்கள்‌ கருவிலேயே 
அழிந்திருக்கின்றன. செயல்படுத்த முடிவெடுத்தபிறகு 
நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அல்லது பாதி வழியில்‌ 
தோல்விகண்டிருக்கின்றன. நடத்தி முடித்தபிறகும்‌ பலனில்லாமல்‌ 
போயிருக்கின்றன. பலமுறை சவூதி அரேபியாவில்‌ தற்கொலைப்படைத்‌ 
தாக்குதல்‌ நடத்த பிற இயக்கங்களுக்கு மறைமுகமாக உதவி 
செய்திருக்கிறது அல்‌ காயிதா. எதுவுமே அவர்கள்‌ எதிர்பார்த்த பலனைத்‌ 
தரவில்லை. 


ஆனால்‌ நூற்றுக்கணக்கான தாக்குதல்‌ சம்பவங்களுடன்‌ நேரடியாகத்‌ 
தொடர்புகொண்டு பெருவெற்றி கண்ட எத்தனையோ தீவிரவாத 
அமைப்புகள்‌ உலகில்‌ உண்டு. உதாரணமாக ஹமாஸ்‌ மற்றும்‌ 
ஹெஸ்புல்லா அமைப்புகளைச்‌ சொல்லலாம்‌. குறிவைத்த எந்த ஒரு 
தாக்குதலிலும்‌ தோல்வி அடையாத அமைப்புகள்‌ அவை. ஆனால்‌ 
அவற்றுக்கெல்லாம்‌ கிடைக்காத கவனமும்‌ தீவிரமும்‌ அல்‌ காயிதாவுக்கு 
மட்டும்‌ எப்படிக்‌ கிடைத்தது என்றால்‌, அல்‌ காயிதாவின்‌ ஒவ்வொரு 
திட்டமும்‌ நூறு திட்டங்களுக்குரிய பயங்கரத்தை உள்ளடக்கியதாக 
இருந்ததுதான்‌. 


பிரும்மாண்டம்‌. கற்பனை செய்யமுடியாத தாக்குதல்‌ உத்திகள்‌. 
விவரிக்கமுடியாத அளவுக்கு அது செலவிடும்‌ பணம்‌. காதும்‌ காதும்‌ 
வைத்ததுபோல்‌ காரியத்தை முடிக்கும்‌ தொழில்‌ நேர்த்தி. நெட்‌ ஒர்க்‌ 
பலம்‌. தோல்விகளில்‌ துவளாத மனப்பான்மை. ஒரு தாக்குதலுக்கும்‌ 
அடுத்தத்‌ தாக்குதலுக்கும்‌ இடையே எப்போதும்‌ அளிக்கப்படும்‌ சுமார்‌ 
இரண்டாண்டுகால இடைவெளி தரும்‌ அச்சம்‌. அடுத்தது என்னவாக 


இருக்கும்‌ என்று எதிர்பார்க்க வைத்துக்‌ கலவரமூட்டும்‌ உத்தி. 
சிண்டைப்‌ பிய்த்துக்கொண்டது அமெரிக்கா. என்ன செய்யலாம்‌? 
எப்படித்‌ தடுக்கலாம்‌? ஒசாமாவை எப்படி வேட்டையாடலாம்‌? 
எதிர்பார்த்தபடி தாலிபன்கள்‌ ஒத்துழைப்பு தர மறுத்துவிட்டார்கள்‌. அல்‌ 
காயிதாவுக்கு அடைக்கலம்‌ கொடுத்ததன்‌ மூலம்‌ தங்கள்‌ அடிப்படைவாத 
மனோபாவத்தை வெகு பகிரங்கமாக வெளிப்படுத்திவிட்டார்கள்‌. 
ஒசாமாவைக்‌ காட்டிலும்‌ தாங்கள்‌ அபாயகரமானவர்கள்‌ என்று 
சொல்லாமல்‌ சொல்லிவிட்டார்கள்‌. ஆகவே அமெரிக்க உள்நாட்டுப்‌ 
பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியதுதான்‌ உடனடிப்‌ பணி. புதிய 
நூற்றாண்டில்‌ அமெரிக்கா மீதான அல்‌ காயிதாவின்‌ தாக்குதல்‌ 
நடவடிக்கைகள்‌ மிகத்‌ தீவிரமாக இருக்கும்‌ என்று உளவுத்துறை 
ஓலமிட்டுக்கொண்டிருக்கிறது. உள்நாட்டிலும்‌ வெளிநாட்டிலுமாக 
அமெரிக்க இலக்குகளைக்‌ குறிவைத்துத்‌ தகர்க்க ஒசாமா பின்லேடன்‌ 
எத்தனை திட்டங்கள்‌ வகுத்திருக்கிறார்‌ என்று தெரியவில்லை. 
பெரும்பாலும்‌ தூதரகங்களும்‌ ராணுவ முகாம்களும்தான்‌ இலக்காக 
இருக்கும்‌ என்று சி.ஐ.ஏ. சொல்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
பாதுகாப்பை பலப்படுத்த ஏற்பாடு செய்யலாம்‌. வேறு என்ன 
செய்யலாம்‌? 


ஒசாமா சிரித்தார்‌. நீங்கள்‌ என்ன செய்தாலும்‌ என்னைத்‌ தடுத்து 
நிறுத்தமுடியாது என்று மனத்துக்குள்‌ சொல்லிக்கொண்டார்‌. வர்த்தக 
மையத்‌ தகர்ப்பு நடவடிக்கைக்கான திட்டம்தான்‌ அப்போது அவருக்குள்‌ 
ஊறிக்கொண்டிருந்தது. 

ட 


தோரா போரா மலைத்தொடரின்‌ பல பகுதிகளில்‌ ஒசாமா 
சஞ்சரித்துக்கொண்டிருந்த நேரம்‌ அது. ஆப்கன்‌ மலைகளுக்கே உரிய 
தனிச்சிறப்பான இயற்கை குகைகள்‌ பலவற்றை அல்‌ காயிதா 
தன்னுடைய அலுவலகங்களாக மாற்றிக்கொண்டிருந்தது. ஒசாமா 
தங்கியிருந்த குகையைச்‌ சுற்றிலும்‌ நான்கு அடுக்குப்‌ பாதுகாப்பு 
போடப்பட்டிருந்தது. காற்று கூட பயந்து பயந்துதான்‌ 
வீசிக்கொண்டிருந்தது. குளிர்‌. பரம்பொருள்‌ மாதிரி நீக்கமற 
நிறைந்திருந்த ஒரே விஷயம்‌. 

அது 1996ம்‌ வருடத்தின்‌ ஜூன்‌ அல்லது ஜூலை மாதம்‌. சரியாக எந்த 
மாதம்‌, சரியாக எந்த தேதி என்கிற விவரங்கள்‌ யாருக்கும்‌ தெரியாது. 
ஒசாமாவைச்‌ சந்திப்பதற்காக ஒரு முக்கியமான நபர்‌ ஆப்கன்‌ வருகிறார்‌ 


என்கிற தகவல்‌ மட்டும்‌ அமெரிக்க உளவுத்துறையான சி.ஐ.ஏவுக்குக்‌ 
கிடைத்தது. அவர்‌ யார்‌, எங்கிருந்து வருகிறார்‌ என்றெல்லாம்‌ 
தெரியவில்லை. சூடானிலிருந்து வருபவர்‌ என்று யாரோ 
கிளப்பிவிட்டார்கள்‌. அது உண்மையல்ல. ஒசாமா பின்லேடன்‌ 
சூடானில்‌ வசித்த காலத்தில்‌ அவரைச்‌ சந்திப்பதற்காகப்‌ பெரும்‌ 
பிரயத்தனம்‌ செய்து சூடானுக்குப்‌ பயணம்‌ மேற்கொண்டு கடைசி 
நிமிடத்தில்‌ சந்திக்கமுடியாமல்‌ திரும்பியவர்‌ அவர்‌. பிற்பாடு ஒசாமா 
ஆப்கனுக்கு வந்து தாலிபன்களின்‌ அடைக்கலத்தில்‌ 
வாழத்தொடங்கியபோது மீண்டும்‌ முயற்சி செய்து இப்போது சந்திக்க 
வந்திருந்தார்‌. இந்த அறைகுறைத்‌ தகவல்தான்‌ மேற்படியாகத்‌ 
திரிக்கப்பட்டது. 

“இங்கே வேறு யாரும்‌ இருக்கவேண்டாம்‌. அனைவரையும்‌ வேறு 
இடத்துக்குப்‌ போய்விடச்‌ சொல்லுங்கள்‌' என்று ஒசாமா சொன்னார்‌. 
அருகிலிருந்த ஒரு மூத்த தளபதி தலையாட்டிவிட்டு வெளியே போய்‌, 
பயிற்சியில்‌ இருந்த வீரர்களை இடம்பெயர்ந்து சில நூறு மீட்டர்கள்‌ 
தள்ளிச்‌ சென்று தொடரும்படி உத்தரவிட்டார்‌. 


அந்தக்‌ குகையில்‌ ஒசாமாவும்‌ வேறு இரண்டு தளபதிகளும்‌ மட்டுமே 
இருந்தார்கள்‌. வெளியே பாதுகாப்புக்கு திசைக்குப்‌ பத்துபேராக 
நாற்பதுபேர்‌ மட்டும்‌. 


சிறிது நேரத்தில்‌ பழைய அழுக்கு ஜீப்‌ ஒன்று மேடு பள்ளங்களில்‌ 
குலுங்கியபடி மெல்ல ஊர்ந்து வந்தது. முன்‌ இருக்கையில்‌ முகம்மது 
அடஃப்‌ அமர்ந்திருந்தார்‌. அவருக்குப்‌ பாதுகாப்பாக நின்றபடி இரண்டு 
வீரர்கள்‌. பின்பக்கம்‌ நான்கு வீரர்களுக்கு இடையே வெள்ளை 
வெளேரென்று, பூசியமாதிரியான தேக அமைப்புடைய ஒரு 


மீசைக்காரர்‌. 


ஒசாமா இருநூறடி தொலைவில்‌ தமது குகையின்‌ வாயிலில்‌ நின்று 
பைனாகுலர்‌ மூலம்‌ அவர்கள்‌ வருவதைப்‌ பார்த்தார்‌. உள்ளே போய்‌ 
உட்கார்ந்துகொண்டார்‌. 

சில நிமிடங்களில்‌ ஜீப்‌ அங்கே வந்து சேர்ந்தது. 

“நாம்‌ வந்துவிட்டோம்‌' என்று அடஃப்‌ சொன்னார்‌. மீசைக்காரர்‌ 
புன்னகையுடன்‌ இறங்கினார்‌. “கடைசியில்‌ நான்‌ ஒசாமாவை 


சந்திக்கப்போகிறேன்‌' என்று பெருமிதத்துடன்‌ சொன்னார்‌. 


“வாருங்கள்‌' என்று அழைத்துக்கொண்டு அடஃப்‌ குகைக்குள்‌ சென்றார்‌. 


அது ஒரு 1. வடிவ குகை. ஐம்பதடி தூரம்‌ நடந்து இடது புறம்‌ 
திரும்பினால்‌ ஒரு பெரிய ஹால்‌ மாதிரி இருக்கும்‌. அங்கே சில தடுப்புகள்‌ 
போட்டு நான்கைந்து கேபின்கள்‌ போல்‌ உருமாற்றியிருந்தார்கள்‌. 
குகைக்கு வெளியே தெற்குத்‌ திசையில்‌ சிறு ஓடை ஒன்று 
போய்க்கொண்டிருந்தது. ஆகவே, நீரின்‌ சலசலப்பு எப்போதும்‌ தலைக்கு 
மேல்‌ கேட்டுக்கொண்டிருக்கும்‌. குளிருக்கு கணப்புச்‌ சட்டிகள்‌. 
போர்த்திக்கொள்ள கம்பளிகள்‌. ஒரு பஸ்ஸரை அழுத்தினால்‌ 
வெளியிலிருந்து ஆள்‌ வரும்‌. கடும்‌ சாயாவோ காப்பியோ கேட்டதும்‌ 
கிடைக்கும்‌. 

“இவர்தான்‌ காலீத்‌ ஷேக்‌ முகம்மது' என்று அறிமுகப்படுத்தினார்‌ 
முகம்மது அடஃப்‌. 

“வாருங்கள்‌. நலமா?' என்று நட்புணர்வு தெரிக்கும்‌ புன்னகையுடன்‌ 
கேட்டார்‌ ஒசாமா பின்லேடன்‌. 

காலீத்‌ ஷேக்‌ பரவசத்தில்‌ இருந்தார்‌. பேச்சு வரவில்லை. எத்தனை 
வருடங்கள்‌ கழித்துப்‌ பார்க்கிறோம்‌! 1980ம்‌ ஆண்டு ஆப்கன்‌ யுத்தம்‌ சூடு 


பிடித்த வேளையில்‌ தூர இருந்து பார்த்த தளபதி ஒசாமா. அப்போது 
காலீத்‌ ஒரு சாதாரண சிப்பாய்‌. ஆயிரக்கணக்கான சிப்பாய்களுள்‌ 


ஒருவர்‌. பதினைந்து வருடங்களுக்கு மேல்‌ ஆகிவிட்டது. ஒசாமாவுக்குத்‌ 
தன்னை நினைவிருக்கிறதா? 


“நான்‌ பொய்‌ சொல்ல விரும்பவில்லை. எனக்கு அத்தனை சரியாக 
நினைவில்லை' என்றார்‌ ஒசாமா. 


“ஒரு சமயம்‌ என்‌ கையைப்‌ பிடித்து சரியாகக்‌ குறிபார்க்கக்‌ 


கற்றுக்கொடுத்திருக்கிறீர்கள்‌' என்றார்‌ காலீத்‌. 

“அப்படியா? மிகவும்‌ நல்லது. உட்காருங்கள்‌. என்ன சாப்பிடுகிறீர்கள்‌?' 
“டீ. கிடைக்குமானால்‌' என்றார்‌ காலீத்‌. 

ஒசாமா திரும்பிப்‌ பார்த்தார்‌. தேநீர்க்கோப்பைகளுடன்‌ ஒரு வீரன்‌ 
நின்றுகொண்டிருந்தான்‌. 

“சாப்பிடுங்கள்‌' என்றார்‌ ஒசாமா. 


“சூடானில்‌ உங்களைச்‌ சந்திப்பதற்காக மிகவும்‌ முயற்சி செய்தேன்‌. 
முடியாமல்‌ போய்விட்டது' என்றார்‌ காலித்‌. 


“அடஃப்‌ சொன்னார்‌. நீங்கள்‌ வந்த நேரம்‌ நான்‌ அங்கிருந்து 
புறப்படுவதற்கான ஆயத்தங்களில்‌ இருந்தேன்‌. பல 
தொழிற்சாலைகளை மூடவேண்டியிருந்தது. வேலை 
பார்த்தவர்களுக்கான சம்பளக்கணக்கு பைசல்‌ செய்யவேண்டியிருந்தது. 
நிதி நிலைமை கொஞ்சம்‌ சரியாக இல்லாத காரணத்தால்‌ பணம்‌ 
புரட்டுவதில்‌ சற்று மும்முரமாக இருந்தேன்‌. அதனால்தான்‌ நாம்‌ சந்திக்க 
முடியவில்லை' 


“உங்களுக்கா பணப்பிரச்னை?' என்றார்‌ காலீத்‌. 
“நானும்‌ சராசரி மனிதன்‌ தானே?' என்றார்‌ ஒசாமா. 


காலீதின்‌ பார்வையில்‌ இருந்த வியப்பு மறையவேயில்லை. தானும்‌ 
ஒருநாள்‌ ஒசாமாவைச்‌ சந்தித்து நேருக்கு நேர்‌ பேசமுடியும்‌; சமமாக 
அமர்ந்து விவாதிக்கமுடியும்‌ என்றெல்லாம்‌ அவர்‌ நினைத்துப்‌ பார்த்ததே 
இல்லை. ஒரு ஆசை மட்டும்‌ இருந்தது. அமெரிக்கா மீது தனக்கிருந்த 
கோபம்‌, ஒசாமாவின்‌ கோபத்துக்குச்‌ சளைத்ததல்ல என்கிற தீர்மானமும்‌ 
இருந்தது. தானொரு தனிநபர்‌. ஒசாமா ஓர்‌ இயக்கம்‌. தன்னிடம்‌ 
இருக்கும்‌ திட்டங்களுக்கு ஒசாமா மனம்‌ வைத்தால்‌ செயல்வடிவம்‌ தர 
முடியும்‌ என்று அவர்‌ நினைத்தார்‌. ஆனால்‌ எப்படி அணுகுவது? 


அதுதான்‌ புரியவில்லை. 1993ம்‌ ஆண்டு நிகழ்த்தப்பட்ட வர்த்தக மைய 
குண்டுவெடிப்பு சம்பவத்தில்‌ தொடர்புடைய அல்‌ காயிதா போராளி 
ரம்ஸி யூசூஃபின்‌ மாமா அவர்‌. அந்தச்‌ சம்பவத்துக்காக ரம்ஸி 
யூசூஃபுக்குச்‌ சில உதவிகளும்‌ செய்திருக்கிறார்‌. இந்த விஷயம்‌ ஒசாமா 
பின்லேடனுக்கு அடஃப்‌ மூலம்‌ ஏற்கெனவே தெரியும்‌. 


அதனைக்‌ கொண்டுதான்‌ ஒசாமாவைச்‌ சந்திக்க முயற்சி 
செய்துகொண்டிருந்தார்‌ காலீத்‌. வர்த்தக மைய குண்டுவெடிப்புச்‌ 
சம்பவத்துக்குப்‌ பிறகு அமெரிக்காவிலிருந்து தப்பித்து பாகிஸ்தானுக்கு 
ரம்ஸி யூசூஃப்‌ வந்தபோது அவனுடன்‌ பயணம்‌ செய்தவர்‌ காலீத்‌. 
பாகிஸ்தானிலிருந்து பிலிப்பைன்ஸ்‌ தலைநகர்‌ மணிலாவுக்குப்‌ 
போய்விட்டு மீண்டும்‌ நடுவே ஒருமுறை பாகிஸ்தானுக்கு அவர்கள்‌ 
வந்தபோதுதான்‌ முகம்மது அடஃப்பைச்‌ சந்தித்தார்‌ காலீத்‌. ஒசாமாவைச்‌ 
சந்திக்கவேண்டும்‌ என்கிற தனது விருப்பத்தைத்‌ தெரிவித்த தருணமும்‌ 
அதுவே. 


“காலம்‌ கனிவதற்கு மூன்றாண்டுகள்‌ காத்திருக்கவேண்டியதாகிவிட்டது' 
என்று காலீத்‌ சொன்னார்‌. 


அந்த மூன்றாண்டு காலத்தில்‌, சந்திக்கத்தான்‌ இல்லையே தவிர, காலீத்‌ 
ஷேக்‌ முகம்மது என்னென்ன செய்துகொண்டிருக்கிறார்‌ என்பதை 


ஒசாமா கவனித்துக்கொண்டுதான்‌ இருந்தார்‌. 


மணிலாவில்‌ சில தொடர்‌ குண்டுவெடிப்புகளுக்குத்‌ திட்டமிட்டது, 
மணிலாவிலிருந்து ஐரோப்பா வழியே அமெரிக்கா வரை செல்லும்‌ சுமார்‌ 
பன்னிரண்டு அமெரிக்க விமானங்களை வெடிவைத்துத்‌ தகர்க்கத்‌ 
திட்டமிட்டது, அதற்காக மணிலாவில்‌ ஒரு ஃப்ளாட்டை வாடகைக்கு 
எடுத்து காலீதும்‌ ரம்ஸி யூசூஃபும்‌ தங்கியிருந்து குண்டுகள்‌ தயாரித்தது, 
1994ல்‌ அமெரிக்க அதிபர்‌ பில்‌ க்ளிண்டன்‌ பிலிப்பைன்ஸுக்கு 
வருகைதந்தபோது அவரைக்‌ கொல்வதற்கு முயற்சி செய்து தோற்றது, 
இந்த முயற்சிகள்‌ எதுவுமே வெற்றியடையாத நிலையில்‌ பிலிப்பைன்ஸ்‌ 
காவல துறைய ன்‌ தேடுதல்‌ வேட்டைக்கு பாகிஸ்தானில்‌ ரம்ஸி 
யூசூஃப்‌ மாட்டிக்கொண்டு சிறைப்பட்டது, அப்போதும்‌ காலீத்‌ ஷேக்‌ 
தப்பித்துச்‌ சென்றது - எல்லாமே ஒசாமாவுக்குத்‌ தெரியும்‌. 


ஆர்வமும்‌ துடிப்பும்‌ செயல்வேகமும்‌ உள்ள நபர்‌. ஆனால்‌ ஏதோ ஒன்று 
இடிக்கிறது என்று அவர்‌ நினைத்தார்‌. அந்த ஏதோ ஒன்று என்ன என்பது 
இந்த முதல்‌ சந்திப்பின்போதே ஒசாமாவுக்குப்‌ புரிந்துவிட்டது. 


காலித்‌, ஒசாமாவைச்‌ சந்திக்க வந்தபோது ஒரு மாபெரும்‌ திட்டத்துடன்‌ 
வந்திருந்தார்‌. விமானங்களைக்‌ கடத்தி, பல்வேறு இலக்குகளின்மீது 
மோதி அழிக்கிற திட்டம்‌. 


“நாம்‌ பத்து விமானங்களைக்‌ கடத்துவோம்‌. அமெரிக்காவில்‌ பத்து 
இலக்குகளைத்‌ தீர்மானிப்போம்‌. பத்து விமானங்களும்‌ ஒரே சமயத்தில்‌ 
பறந்து தாக்கி அழித்தால்‌ உலகமே அலறும்‌' என்று சொன்னார்‌. 


விமானங்களைக்‌ கடத்தி, இலக்கின்மீது மோதி அழிப்பது என்கிற 
யோசனை ஏற்கெனவே ஒசாமாவுக்கு இருந்தது. அதற்கான 
சாத்தியங்களைத்தான்‌ அவர்‌ யோசித்துக்கொண்டிருந்தார்‌. ஒரு விமானம்‌ 
என்பது லட்சம்‌ துப்பாக்கிகள்‌, பீரங்கிகளுக்கெல்லாம்‌ மேலான ஆயுதம்‌. 
பறக்கத்‌ தொடங்கிவிட்டால்‌ எந்தச்‌ சக்தியாலும்‌ தடுத்து நிறுத்த 
முடியாது. மோதி அழிப்பதுதான்‌ நோக்கம்‌ என்றால்‌, பறக்கத்‌ 
தொடங்குவரை பாடுபட்டால்‌ போதும்‌. மிச்சவேலை அச்சமில்லாமல்‌ 
நடந்தேறிவிடும்‌. 

இது ஒரு கற்பனை. மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட கற்பனை. 
மானுடகுல சரித்திரத்திலேயே இதற்குமுன்‌ வேறு யாருக்கும்‌ 


தோன்றியிராத பேரழிவுக்‌ கற்பனை. ஒரு விமானத்தின்‌ எடை, 
திசைவேகம்‌, ஆகிருதி ஆகியவற்றை தியான மந்திரம்‌ போல்‌ 
மனமெங்கும்‌ படரவிட்டு, அதை ஒரு பேரழிவு ஆயுதமாகக்‌ கற்பனை 
செய்து பார்ப்பதென்பது சராசரி மனிதர்களால்‌ முடியாத காரியம்‌. ஏறி 
உட்கார்ந்து, பணிப்பெண்களின்‌ புன்னகையைப்‌ பெற்றுக்கொண்டு 
இழுத்துப்‌ போர்த்திக்கொண்டு சாய்ந்து படுத்து உறங்கலாம்‌ என்றுதான்‌ 
நம்மால்‌ கற்பனை செய்யமுடியும்‌. ஒசாமாவின்‌ மூளையில்‌ ஏதோ ஒரு 
செல்‌ இப்படி மாற்றி யோசிக்க வைக்கிறது. 


தன்னைப்போலவே காலீத்‌ ஷேக்‌ முகம்மது யோசித்திருப்பதைக்‌ 
கண்டதும்‌ அவருக்கு சுவாரசியம்‌ உண்டாகிவிட்டது. 


“சொல்லுங்கள்‌' என்று உற்சாகப்படுத்தினார்‌. 


“ஒன்றல்ல, இரண்டல்ல. பத்து விமானங்களை நாம்‌ கடத்த வேண்டும்‌. 
பத்து இலக்குகளைத்‌ தீர்மானித்து ஒரே சமயத்தில்‌ மோதிச்‌ சாய்க்க 
வேண்டும்‌. இந்தப்‌ பத்தில்‌ ஒரு விமானத்தில்‌ நானே செல்கிறேன்‌. 
விமானம்‌ மோதுவதற்கு முன்னால்‌ நமது பிரகடனத்தை உரக்கத்‌ 
தெரியப்படுத்துகிறேன்‌. அமெரிக்கா இனி மீண்டும்‌ எழுந்திருக்கவே 
முடியாதபடி செய்துவிடுவோம்‌' என்று உணர்ச்சிபொங்கப்‌ பேசினார்‌ 


காலீத்‌. 


ஒசாமா மெளனமாகப்‌ புன்னகை செய்தார்‌. விமானங்களை மோதித்‌ 
தாக்குதல்‌ நடத்துவதென்பது அவருக்கு உவப்பான செய்கைதான்‌. 
ஆனால்‌ ஒரே சமயத்தில்‌ பத்து விமானங்கள்‌ என்பது அதிகப்படி. 
திட்டத்தைச்‌ சரிவர நிர்வகிக்க முடியாது. மேலும்‌ தகவல்‌ தொடர்பில்‌ 
குழப்பங்கள்‌ உண்டாகி மொத்தத்‌ திட்டமே நாசமாகிவிடும்‌. சில 
லட்சங்கள்‌ அல்லது பல லட்சங்கள்‌ செலவு பிடிக்கக்கூடிய திட்டம்‌ 
என்றாலும்‌ பரீட்சித்துப்‌ பார்க்கலாம்‌. இதுவோ, பல கோடிகளை 
விழுங்கக்கூடிய திட்டம்‌. சர்வஜாக்கிரதையாகச்‌ செயல்படவேண்டியது 
அவசியம்‌. தவிரவும்‌ விமானத்தில்‌ ஏறியபின்‌ கொள்கைப்‌ பிரகடனம்‌ 
செய்வது என்பதெல்லாம்‌ ஒசாமாவுக்கு சரிப்படாத விஷயங்கள்‌. 
சாவதற்குமுன்‌ ஒரு மனிதன்‌ பேசியதுதான்‌ முக்கியமாக இருக்குமே 
தவிர, சம்பவம்‌ இரண்டாம்பட்சமாகிவிடக்‌ கூடும்‌. தனிமனிதர்களல்ல; 
செயலே முக்கியம்‌ என்று தனக்குள்‌ சொல்லிக்கொண்டார்‌ ஒசாமா. 
அந்தச்‌ சந்திப்பில்‌ திட்டத்தை நிராகரிக்கவும்‌ இல்லாமல்‌, அப்படியே 
ஏற்றுக்கொள்வதாகவும்‌ சொல்லாமல்‌ பார்க்கலாம்‌ என்பது போலச்‌ 


சொல்லி காலீத்‌ ஷேக்கை அனுப்பிவைத்தார்‌ ஒசாமா. அவரை அல்‌ 


காயிதாவில்‌ இணைந்து பணியாற்றும்படியும்‌ அழைப்பு விடுத்தார்‌. 


முதலில்‌ காலீதுக்கு எந்த இயக்கத்திலும்‌ இணையும்‌ உத்தேசம்‌ 
இருக்கவில்லை. சுதந்தரமான போராளியாகச்‌ செயல்படவே அவர்‌ 
விரும்பினார்‌. தமது திட்டத்துக்கு அல்‌ காயிதா பின்னணியில்‌ இருந்தால்‌, 
செயல்படுத்துவது சுலபமாயிற்றே என்றுதான்‌ நினைத்தார்‌. இதை 


வெளிப்படையாக ஒசாமாவிடம்‌ சொல்லவும்‌ செய்தார்‌. 


ஆனால்‌ ஒசாமா அதற்குச்‌ சம்மதிக்கவில்லை. “நீங்கள்‌ அல்‌ காயிதாவில்‌ 
இணைந்துவிடுங்களேன்‌' என்றுதான்‌ திரும்பத்திரும்பக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தார்‌. காலீத்‌ மெளனமாக மறுத்துவிட்டுப்‌ 


போய்விட்டார்‌. 


அவர்‌ ஏராளமான பயணத்திட்டங்கள்‌ வைத்திருந்தார்‌. இந்தியா, 
மலேசியா, இந்தோனேஷியா போன்ற தேசங்களுக்குச்‌ சென்று 
அங்குள்ள பல தீவிரவாத இயக்கத்‌ தலைவர்களைச்‌ சந்தித்துப்‌ பேசும்‌ 
திட்டம்‌. தென்‌ கிழக்காசிய நாடுகளில்‌ ஜிஹாதைப்‌ பரவலாக்குவது 
அவரது நோக்கம்‌. இதன்பொருட்டு அவர்‌ மேற்கொண்ட பயணங்களில்‌, 
இந்தோனேஷியாவில்‌ அவர்‌ ஜமா இஸ்லாமியா அமைப்பின்‌ தலைவர்‌ 
ஹம்பாலியைச்‌ சந்தித்ததும்‌ மிக நீண்ட பேச்சுவார்த்தைகள்‌ நடத்தியதும்‌ 
மிக முக்கியமான நிகழ்வுகள்‌. 


கிழக்காசியத்‌ தீவிரவாத இயக்கங்களுள்‌, ஜமா இஸ்லாமியா அளவில்‌ 
சற்றே பெரியது. அதன்‌ நெட்‌ ஒர்க்‌ பலமும்‌ பிற இயக்கங்களைக்‌ 
காட்டிலும்‌ அதிகம்‌. அல்‌ காயிதா, ஹமாஸ்‌ போன்ற மிகப்பெரிய 
அமைப்புகளுடன்‌ இணைந்து ஏராளமான தாக்குதல்‌ சம்பவங்களில்‌ 
பங்கெடுத்த அமைப்பு அது. போதைக்‌ கடத்தலிலும்‌ மிகப்‌ பெரிய 
அளவில்‌ கொடிகட்டிப்‌ பறந்தவர்கள்‌. 


அந்த அமைப்பின்‌ தலைவரான ஹம்பாலி, ஆப்கனின்‌ விடுதலைப்‌ 
போராட்டத்தின்போது ஒரு சாதாரண போராளியாக சோவியத்‌ 
படைகளுக்கெதிரான போரில்‌ பங்குபெற்றவர்‌. அந்த வகையில்தான்‌ 
அவர்‌ காலீத்‌ ஷேக்குக்கு அறிமுகம்‌. ஒசாமாவிடம்‌ நேரடியாகப்‌ 
போர்க்கலை பயின்றவர்‌ அல்லரென்றபோதிலும்‌ “தளபதி'யின்‌ மீது 
மிகப்பெரிய மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொண்டவர்‌. இது காலீதுக்குத்‌ 
தெரியும்‌. ஆகவே, ஒசாமாவிடம்‌ விவாதித்த விமானம்‌ மோதி அழிக்கும்‌ 
ஒரு திட்டம்‌ தவிர, வேறு ஏராளமான பல திட்டங்களை அவர்‌ 
ஹம்பாலியுடன்‌ விவாதித்தார்‌. தென்‌ கிழக்காசியாவில்‌ 
முன்னெப்போதும்‌ இல்லாத அளவுக்கு ஜிஹாத்‌ நடத்தவேண்டுமென்கிற 


தன்‌ விருப்பத்தை அவர்‌ ஹம்பாலியிடம்‌ வெளிப்படுத்தி, தன்னால்‌ 
இயன்ற அத்தனை உதவிகளையும்‌ செய்யத்‌ தயாராக இருப்பதாகவும்‌ 
சொல்லிவிட்டு வந்தார்‌. 


இந்தோனேஷியாவிலிருந்து தாய்லாந்து, அங்கிருந்து ஈரான்‌, 
ஈரானிலிருந்து பாகிஸ்தான்‌, பாகிஸ்தானிலிருந்து செச்னியா என்று 
அவர்‌ திட்டம்‌ வைத்திருந்தார்‌. துரதிருஷ்டவசமாக அவரால்‌ 
செச்னியாவுக்குப்‌ போகமுடியவில்லை. அஜர்பைஜன்‌ எல்லை 
தாண்டுவதற்குள்‌ தாம்‌ மாட்டிக்கொள்ள நேரிடும்‌ என்று தெரிந்தது. 
ஆகவே மீண்டும்‌ கராச்சிக்கு வந்தார்‌. 


இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்தான்‌ (வருடம்‌ 1998) அல்‌ காயிதாவின்‌ தூதரகத்‌ 
தாக்குதல்கள்‌ வெற்றிகரமாக நடந்துமுடிந்திருந்தன. ஒசாமாவின்‌ மீது 
காலீதுக்கு இருந்த மரியாதை இன்னும்‌ பல மடங்கானது. அடிக்கடி 
ஆப்கனுக்குச்‌ சென்று ஒசாமாவைச்‌ சந்தித்துப்‌ பேசினார்‌. ஒரு கட்டத்தில்‌ 
ஒசாமாவின்‌ வேண்டுகோளை ஏற்றுத்‌ தம்மை முறைப்படி அல்‌ 
காயிதாவில்‌ இணைத்துக்கொள்ளவும்‌ செய்தார்‌. 


“சரி, இப்போது நீங்கள்‌ உங்கள்‌ திட்டத்தைச்‌ செயல்படுத்தத்‌ 
தொடங்கலாம்‌' என்று அப்போதுதான்‌ உத்தரவளித்தார்‌ ஒசாமா. 


9/11 தாக்குதல்‌ சம்பவத்தின்‌ ஒருங்கிணைப்பாளராகப்‌ பணியாற்றியவர்‌ 
காலீத்‌ ஷேக்‌ முகம்மது. 1998ம்‌ ஆண்டு இறுதியிலிருந்து ஆகஸ்டு 2001ம்‌ 
வரை உலகின்‌ அத்தனை மூலைகளுக்கும்‌ இது தொடர்பாகப்‌ பயணம்‌ 
மேற்கொண்டவர்‌. பத்தொன்பது கடத்தல்காரர்களைத்‌ தேர்ந்தெடுத்துப்‌ 
பயிற்சி அளித்து அமெரிக்காவுக்கு அழைத்துப்‌ போகுமுன்‌ 
கிழக்காசியாவில்‌ (குறிப்பாக இந்தோனேஷியாவில்‌) அவர்களுக்கு 
சிறப்புப்‌ பயிற்சி வகுப்புகள்‌ நடத்தித்‌ தயார்‌ செய்து முடித்து, அவர்கள்‌ 
பத்திரமாக அமெரிக்கா வந்து சேர்ந்து திட்டத்துக்குத்‌ தயாராகி 
காரியத்தை முடிக்கும்வரை உடனிருந்தார்‌. (2003ம்‌ ஆண்டு 
பாகிஸ்தானில்‌ தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்பட்டு, 
இப்போது அமெரிக்கச்‌ சிறையில்‌ இருக்கிறார்‌.) 

0 
“மரியாதைக்குரிய எமிர்‌ அவர்களே, அமெரிக்கா மீதான நம்முடைய 
இந்தத்‌ தாக்குதல்‌ உலக சரித்திரத்தில்‌ இடம்பெறும்‌ என்பதில்‌ எனக்குச்‌ 
சந்தேகமில்லை. ஆனால்‌ இந்தத்‌ திட்டத்தில்‌ பங்குபெறப்போகிற 
வீரர்களை அனைத்து இஸ்லாமிய தேசங்களையும்‌ 


பிரதிநிதித்துவப்படுத்தும்‌ விதத்தில்‌, ஒவ்வொரு தேசத்திலிருந்தும்‌ 
ஒவ்வொருவராகத்‌ தேர்ந்தெடுக்கலாம்‌ என்பது என்‌ யோசனை' என்றார்‌ 


காலீத்‌. 
“அதன்மூலம்‌ நமக்கு என்ன லாபம்‌?' என்றார்‌ ஒசாமா. 


“என்ன இப்படிக்‌ கேட்டுவிட்டீர்கள்‌? அமெரிக்காவை அழிப்பதற்காக 
உயிரைப்‌ பணயம்‌ வைக்க எத்தனையோ லட்சக்கணக்கான முஸ்லிம்‌ 
இளைஞர்கள்‌ காத்திருக்கிறார்கள்‌. ஒவ்வொரு தேசத்திலிருந்தும்‌ 
இப்புனிதப்‌ பணிக்கு நாம்‌ ஒவ்வொருவரை எடுத்தால்‌ அத்தனை 
தேசங்களும்‌ சந்தோஷப்படும்‌ அல்லவா?' 


ஒசாமா பதில்‌ சொல்லவில்லை. அவருக்கு வேறு எண்ணம்‌ இருந்தது. 
இந்தப்‌ பணிக்குப்‌ பெரும்பாலும்‌ சவூதி அரேபியாவிலிருந்தே 
ஆள்களைத்‌ தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ என்று அவர்‌ கருதியிருந்தார்‌. 
சவூதி அரேபிய - அமெரிக்க நல்லுறவில்‌ விரிசல்‌ விழவைப்பதற்கு 
இகைக்காட்டிலும்‌ சிறப்பானதொரு சந்தர்ப்பம்‌ கிடைக்காது என்பது 
அவரது எண்ணம்‌. ஆகவே காலீத்‌ ஷேக்கின்‌ யோசனையை 
நிராகரித்துவிட்டு, திட்டத்தில்‌ நேரடித்‌ தொடர்பு கொள்ளப்போகிற 
பத்தொன்பது பேரில்‌ 12 பேரை சவூதியிலிருந்தே தேர்ந்தெடுத்தார்‌. 


1. சதாம்‌ அல்‌ சுகாமி 2. வெய்ல்‌ அல்‌ ஷெஹ்ரி 3. வாலீத்‌ அல்‌ ஷெஹ்ரி 4. 
அப்துல்‌ அஜிஸ்‌ அல்‌ ஓமாரி 5. அஹமது அல்‌ காம்தி 6. ஹம்சா அல்‌ 
காம்தி 7. மொஹந்த்‌ அல்‌ ஷெஹ்ரி 8. மஜீத்‌ மொகத்‌ 9. சலீம்‌ அல்‌ ஹஜ்மி 
10. சயீது அல்‌ காம்தி 11. அகமது அல்‌ ஹஸ்நவி 12. அகமது அல்‌ நாமி 
ஆகியோரே அவர்கள்‌. 


மீதமுள்ளவர்களுள்‌ ஜியாத்‌ ஜரா என்பவன்‌ லெபனானைச்‌ சேர்ந்தவன்‌. 
காலீத்‌ அல்‌ மிஹ்தர்‌ என்பவன்‌ ஏமனைச்‌ சேர்ந்தவன்‌. மார்வான்‌ அல்‌ 
ஷெஹி என்பவனும்‌ ஃபயாஸ்‌ பானிஹமாத்‌ என்பவனும்‌ ஐக்கிய அரபு 
எமிரேட்ஸைச்‌ சேர்ந்தவர்கள்‌. முகம்மது அட்டா எகிப்து நாட்டைச்‌ 
சேர்ந்தவன்‌. 


இவர்களுள்‌ நான்கைந்து பேர்தான்‌ படித்தவர்கள்‌. பெரும்பாலும்‌ 
பள்ளிப்படிப்பைப்‌ பாதியில்‌ நிறுத்திவிட்டு அல்‌ காயிதாவில்‌ 
இணைந்தவர்களே மிகுதி. அவர்களிடம்‌ ஆர்வமும்‌ வேகமும்‌ வெறியும்‌ 
இருந்தது. அவற்றைப்‌ பயன்படுத்தி, இலக்கை நோக்கிச்‌ செலுத்தும்‌ 
வல்லமை ஒசாமாவிடம்‌ இருந்தது. திறமை மிக்க ஒருங்கிணைப்பாளராக 
காலீத்‌ ஷேக்‌ இந்தத்‌ திட்டத்தில்‌ பணியாற்றினார்‌. 


1999ம்‌ ஆண்டு பனிக்காலத்தில்‌ ஆப்கனிஸ்தானில்‌ இருந்த மெஸ்‌ ஜனக்‌ 
(Mes Aynak) என்கிற அல்‌ காயிதா பயிற்சி முகாமில்‌ இந்தப்‌ 
போராளிகளுக்கான சிறப்புப்‌ பயிற்சி வகுப்புகள்‌ ஆரம்பமாயின. மிக 
முக்கியமான தாக்குதல்களின்‌ போதுமட்டும்‌ இங்கே ஒசாமாவின்‌ நேரடி 
மேற்பார்வையின்கீழ்‌ பயிற்சி அளிக்கப்படும்‌. முன்னதாக 
யு.எஸ்‌.எஸ்‌.கோல்‌ கப்பல்‌ மீதான தாக்குதல்‌ திட்டத்தில்‌ தற்கொலைப்‌ 
படை வீரனாகச்‌ சென்று படகுமோதிக்‌ கப்பலை வீழ்த்திய இப்ராஹிம்‌ 
அல்‌ தவார்‌ என்கிற அல்‌ காயிதா உறுப்பினருக்கு இங்கேதான்‌ பயிற்சி 
அளிக்கப்பட்டது. 


மெஸ்‌ ஐனக்‌ பயிற்சி முகாம்‌ அமைந்திருந்த இடத்தில்‌ எண்பதுகளில்‌ ஒரு 
தாமிரச்‌ சுரங்கம்‌ செயல்பட்டுக்கொண்டிருந்தது. சோவியத்‌ 
யுத்தத்தின்போது அந்தச்‌ சுரங்கம்‌ சேதமாகி, பயன்பாடில்லாமல்‌ 
போனபிறகு ஆளரவமற்ற பகுதியாகிவிட்டது. அந்த இடத்தைத்‌ 
தேர்ந்தெடுத்து ஒசாமா பின்லேடன்‌ தனது பயிற்சி முகாமாக 
மாற்றிக்கொண்டார்‌. 


மேற்குறிப்பிட்ட போராளிகள்‌ தவிர, ஒரு முன்னெச்சரிக்கை கருதி 
இன்னும்‌ இருபத்தொரு பேருக்கும்‌ அங்கே பயிற்சி அளிக்கப்பட்டது. 
ஆனால்‌ யாருக்கும்‌ திட்டத்தின்‌ முழு வடிவம்‌ தெரியாது. யார்‌ யார்‌ 
பங்குகொள்ளப்‌ போகிறார்கள்‌ என்பது தெரியாது. 


விவரம்‌ தெரிந்தவர்கள்‌ ஐந்தே பேர்‌. ஒசாமா பின்லேடன்‌, ஐமன்‌ அல்‌ 
ஜவாஹிரி, காலீத்‌ ஷேக்‌ முகம்மது, முகம்மது அட்டா மற்றும்‌ ஷேக்‌ உமர்‌ 
அப்துர்‌ ரெஹ்மான்‌. ஆறாவதாக ஒரு நபர்‌ அவசியம்‌ 
இருந்தாகவேண்டுமென்றால்‌ அது அல்லாவாக மட்டுமே 
இருக்கமுடியும்‌. அத்தனை ரகசியமாக வைத்திருந்தார்கள்‌. 


“காலீத்‌, வீரர்களுக்கு முதலில்‌ உடல்‌ உறுதிப்‌ பரிசோதனைகள்‌ 
நடத்துங்கள்‌. தேறாவிட்டால்‌ பயிற்சியளித்து காலத்தை 
வீணாக்கவேண்டாம்‌. வேறு ஆள்களைப்‌ பார்க்கலாம்‌' என்று முகம்மது 
அடஃப்‌ பயிற்சியின்‌ தொடக்க நாளன்றே சொல்லியிருந்தார்‌. 


அதன்படி முதல்‌ பேட்சாக வந்த நான்கு வீரர்களுக்கும்‌ முதலில்‌ 
உடலுறுதிப்‌ பரிசோதனைகள்‌ நடத்தப்பட்டன. பத்து கிலோமீட்டர்‌ 
தூரத்தை நிற்காமல்‌ ஓடிக்‌ கடக்கச்‌ சொன்னார்‌ காலீத்‌. அரைமணி நேர 
ஓய்வளித்தபிறகு முதுகில்‌ அறுபது கிலோ எடையை ஏற்றி, ஒரு பெரிய 
மைதானத்தைப்‌ பத்து முறை சுற்றிவரச்‌ சொன்னார்‌. மீண்டும்‌ இருபது 
நிமிட ஓய்வு. சிட்‌ - அப்ஸ்‌ என்று சொல்லப்படும்‌ உட்கார்ந்து 


உட்கார்ந்து எழுந்திருக்கும்‌ பயிற்சியை நூறு முறை செய்யச்‌ சொன்னார்‌. 
ஆறடி உயரத்தைத்‌ தாண்டுவது, பதினைந்தடி பள்ளத்தைத்‌ 
தாவிக்குதித்துக்‌ கடப்பது, தீவைக்கப்பட்ட வீட்டிலிருந்து தப்பிப்பது 
போன்ற கரடு முரடான பயிற்சிகள்‌ செய்துகாட்டச்‌ சொல்லப்பட்டன. 
அனைத்திலும்‌ தேறியவர்களையே பயிற்சிக்கு எடுத்துக்கொண்டார்‌ 
காலீத்‌. 


ஆயுதப்‌ பயிற்சிகள்‌ அளிக்கப்பட்டன. மோட்டார்‌ சைக்கிளில்‌ பயணம்‌ 
செய்தபடியே துப்பாக்கி சுடும்‌ பயிற்சி, இரவில்‌ குறிபார்த்துச்‌ சுடும்‌ 
பயிற்சி, வெடிகுண்டுகளைக்‌ கையாளும்‌ பயிற்சி போன்றவை அங்கே 


அளிக்கப்பட்டன. 


கனரக ஆயுதங்கள்‌, வெடிகுண்டுகளைப்‌ பயன்படுத்துவது, புவியியல்‌ 
பாடங்களில்‌ அடிப்படை ஞானம்‌ பெறுவது, அமெரிக்க நகரங்கள்‌, 
காலநிலை குறித்த அடிப்படைகளை அறிந்துகொள்வது போன்றவையும்‌ 
சொல்லித்தரப்பட்டன. கூடவே ஒரு ராணுவ வீரனாகத்‌ தன்னை 
உணர்ந்து எப்படி ஒழுக்கம்‌ குலையாத வாழ்க்கை வாழ்வது என்பதும்‌ 
போதிக்கப்பட்டது. 


ந்தப்‌ பயிற்சியில்‌ தேறியபி ரண்டாவது கட்டப்‌ பயிற்சிக்‌ 
ந்த்‌ ற த்‌ ற்கு து ற்கு 
அவர்களை பாகிஸ்தானுக்கு அழைத்துப்‌ போனார்‌ காலித்‌. 


பாகிஸ்தானில்‌ அவர்களுக்கு உளவு பார்ப்பது எப்படி என்பது குறித்தும்‌, 
தன்‌ அடையாளங்களை மறைத்துக்கொள்வது குறித்தும்‌ பாஸ்போர்ட்‌, 
விசா போன்ற அரசு சார்ந்த ஆவணங்களில்‌ பெயர்‌ மாறாட்டம்‌, ஆள்‌ 
மாறாட்டம்‌ செய்வது எப்படி என்பது குறித்தும்‌, போலி ஆவணங்கள்‌ 
தயாரிப்பது குறித்தும்‌ போதிக்கப்பட்டன. 


இதிலும்‌ தேறியபிறகு விமானமேற்றி அவர்களை பாங்காக்குக்கு 
அழைத்துப்‌ போனார்‌. அங்கே அமெரிக்கக்‌ கலாசாரம்‌ குறித்த 
வகுப்புகள்‌ அவர்களுக்கு எடுக்கப்பட்டன. கடத்தல்காரர்கள்‌ எங்கே 
தங்கவேண்டும்‌, எப்படி நடந்துகொள்ள வேண்டும்‌, எப்படிப்‌ 
பேசவேண்டும்‌, அல்லது பேசாதிருக்கவேண்டும்‌ போன்ற விவரங்கள்‌ 
சொல்லிக்கொடுக்கப்பட்டன. விமானம்‌ ஓட்டக்‌ கற்றுத்தரும்‌ 
“சிமுலேட்டர்‌' எனப்படும்‌ கம்ப்யூட்டர்‌ மென்பொருள்‌ மூலம்‌ 
விமானப்பயிற்சியும்‌ அளிக்கப்பட்டது. (பிற்பாடு அமெரிக்காவிலேயே 
இவர்கள்‌ விமானப்‌ பயிற்சிப்‌ பள்ளிகளில்‌ சேர்ந்து விமானம்‌ ஓட்டக்‌ 
கற்றுக்கொண்டார்கள்‌.) 


இதற்கெல்லாம்‌ பிறகு அமெரிக்கன்‌ ஏர்லைன்ஸ்‌ விமானங்களில்‌ 
அவர்களை ஏற்றி, விமானத்தின்‌ உள்புறம்‌ எப்படி இருக்கிறது, காக்பிட்‌ 
எப்படி இருக்கிறது என்பது போன்ற தகவல்களை நேரடியாகக்‌ கண்டு 
கிரகித்துக்கொள்ளப்‌ பயிற்சி அளிக்கப்பட்டது. 


கிழக்காசியாவில்‌ ஏதோ பெரிய தாக்குதல்‌ திட்டத்துக்காகத்தான்‌ 
தாங்கள்‌ தயாரிக்கப்படுகிறோம்‌ என்று கூட கடத்தல்காரர்களில்‌ சிலர்‌ 
முதலில்‌ நினைத்தார்கள்‌. வேறு எதற்காக பாங்காக்கில்‌ இப்படிப்பட்‌। 
பயிற்சிகள்‌ அளிக்க வேண்டும்‌? 


ஆனால்‌ தனது வீரர்களுக்கே முழு விவரமும்‌ முதலிலேயே 
தெரியவேண்டாம்‌ என்று ஒசாமா பின்லேடன்‌ நினைத்தார்‌. 
அதனால்தான்‌ கடைசிவரை யாருக்கும்‌ எல்லா விவரங்களும்‌ 
தெரியாமல்‌ பார்த்துக்கொண்டார்‌. 


O 


செப்டெம்பர்‌ 11, 2001. ஒரு சில வருடங்களுக்கு முன்னரே ஒசாமா தன்‌ 
மனத்துக்குள்‌ தீர்மானித்துவிட்ட இந்தத்‌ தேதி, ஆகஸ்ட்‌ இரண்டாம்‌ வார 
இறுதியில்தான்‌ திட்டத்தில்‌ சம்பந்தப்பட்டிருந்த வீரர்களுக்குத்‌ 
தெரியப்படுத்தப்பட்டது. தொலைபேசி மூலமாக. சங்கேத 
வார்த்தைகளின்‌ மூலமாக. 


அவர்கள்‌ அப்போது அமெரிக்காவில்‌ தங்கள்‌ விமானம்‌ ஓட்டும்‌ 
பயிற்சிகளையெல்லாம்‌ முடித்துவிட்டு, இறுதி உத்தரவுக்காகத்‌ தயாராக 
இருந்தார்கள்‌. இந்தத்‌ தேதி கிடைத்த பிறக்குதான்‌ அவர்கள்‌ விமான 
டிக்கெட்டுகளைப்‌ பதிவு செய்யக்‌ கிளம்பினார்கள்‌. 


நான்கு விமானங்கள்‌. அமெரிக்கன்‌ 11, யுனைடெட்‌ 175, அமெரிக்கன்‌ 77, 
யுனைடெட்‌ 93 என்று பெயரிடப்பட்டவை. அனைத்தும்‌ பயணிகள்‌ 
விமானங்கள்‌. 


பயணிகள்‌ போலவேதான்‌ அவர்கள்‌ விமானங்களில்‌ ஏறினார்கள்‌. 
கையில்‌ ஒரு சிறு துப்பாக்கி கூட யாரும்‌ வைத்திருக்கவில்லை. பேனா 
கத்தி, மிளகுத்தூள்‌ ஸ்பிரே போன்ற மிகச்‌ சாதாரண 
உபகரணங்களைத்தான்‌ கொண்டுசென்றார்கள்‌. விமான நிலைய 
பாதுகாப்பு ஏற்பாடுகளையெல்லாம்‌ ஏமாற்றிவிட்டு அழகாக 
விமானமேறினார்கள்‌. 


விமானியை வீழ்த்திவிட்டு விமானத்தைத்‌ தங்கள்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ 


கொண்டுவந்து, அசுர வேகத்தில்‌ செலுத்தி இலக்குகளின்‌ மீது மோதி 
அழித்தார்கள்‌. 

வர்த்தக மையக்‌ கட்டடங்கள்‌ மீது இரண்டு விமானங்கள்‌. அமெரிக்க 
ராணுவ அமைச்சகக்‌ கட்டடமான பெண்டகன்‌ மீது ஒன்று. நான்காவது 
விமானம்‌ தன்‌ இலக்கை அடையுமுன்‌ பென்சில்வேனியாவில்‌ ஒரு வயல்‌ 
பகுதியில்‌ விழுந்து வெடித்துச்‌ சிதறிப்‌ போனது. அநேகமாக அது 
வெள்ளை மாளிகையைக்‌ குறிவைத்துச்‌ செலுத்தப்பட்டிருக்க வேண்டும்‌ 
என்று பிற்பாடு சொல்லப்பட்டது. (இதே ஆசிரியரின்‌ “9/11: சூழ்ச்சி 
வீழ்ச்சி மீட்சி' நூலில்‌ செப்டெம்பர்‌ 11 சம்பவம்‌ குறித்த முழுமையான 
பின்னணி விவரங்கள்‌ மிக விரிவாக அலசி ஆராயப்பட்டிருக்கின்றன. 
ஒவ்வொரு விமானமும்‌ கடத்தப்பட்ட விதம்‌, அமெரிக்க அரசின்‌ 
பாதுகாப்புக்‌ குளறுபடிகள்‌, உளவுத்துறை அறிக்கைகள்‌ 
அலட்சியப்படுத்தப்பட்ட சம்பவங்கள்‌, இச்சம்பவம்‌ தொடர்பாக 
விசாரிக்க அமெரிக்க அரசு நியமித்த கமிஷனின்‌ அறிக்கை சுருக்கம்‌ 
ஆகியவை அடங்கிய நூல்‌ இது.) 


இடித்து நொறுக்கி 
உதிர்த்துப்‌ போடுதல்‌ 


சம்பவம்‌ நடந்து சரியாக இருபத்தி நான்கு மணிநேரத்தில்‌, அல்‌ 
காயிதாதான்‌ தாக்கியது என்று அமெரிக்கா சொல்லிவிட்டது. மறு நாள்‌ 
காலை கேம்ப்‌ டேவிடில்‌ கூட்டப்பட்ட அவசர ரகசியக்‌ கூட்டம்‌ ஐந்து 
நாள்கள்‌ நடந்து, ஆப்கன்‌ மீது போர்‌ தொடுப்பது என்று 
தீர்மானமாகியது. ஆனால்‌ அல்‌ காயிதாவின்‌ தாக்குதலுக்கான பதில்‌ 
தாக்குதலாக மட்டும்‌ அது சொல்லப்படவில்லை. சர்வதேசத்‌ 
தீவிரவாதத்துக்கு எதிரான யுத்தம்‌ என்று பொதுப்படுத்தப்பட்டது. 
உடனடியாக அமெரிக்கா, பிரிட்டனைத்‌ தன்னுடன்‌ கூட்டு 
சேர்த்துக்கொண்டது. பாகிஸ்தானை மிரட்டிப்‌ பணியவைத்தது. உலகம்‌ 
முழுவதுமே திரண்டு அமெரிக்காவுக்கு தார்மீக ஆதரவளித்தது 
என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. இந்த தார்மீக ஆதரவு சில இடங்களில்‌ 


அச்சத்தின்‌ அடிப்படையில்‌ வழங்கப்பட்டது என்பதையும்‌. 


சரியாக ஒரு மாதகாலம்‌ அமெரிக்க அரசு தன்னைத்‌ தயார்‌ 
செய்துகொண்டது. பல்லாயிரக்கணக்கில்‌ வீரர்கள்‌ திரட்டப்பட்டார்கள்‌. 
நாலாயிரம்‌ உளவாளிகள்‌ உடனடியாக உலகெங்கும்‌ பணியில்‌ 
அமர்த்தப்பட்டு இரவு பகலாக உழைக்க உத்தரவிடப்பட்டார்கள்‌. அல்‌ 
காயிதாவின்‌ அத்தனை முகாம்களும்‌ அழிக்கப்படவேண்டும்‌. ஒசாமா 
பின்லேடனை உயிருடனோ, பிணமாகவோ பிடிக்காமல்‌ ஊர்‌ 
திரும்பக்கூடாது. ஒசாமாவுக்கு ஆதரவளிக்கும்‌ ஆப்கன்‌ தாலிபன்களும்‌ 
முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும்‌. இதன்மூலம்‌ அமெரிக்காவுக்கு 
அடங்கிய ஒரு மிதவாத வலதுசாரி ஜனநாயக அரசை அங்கே 
நிறுவலாம்‌. இது உத்தரவு. இதுதான்‌ முடிவு. இதுவே தீர்மானமும்‌ கூட. 


அக்டோபர்‌ 7ம்‌ தேதி, ஞாயிற்றுக்கிழமை. ஆப்கன்‌ நேரப்படி இரவு 
சரியாக ஒன்பது மணி ஒரு நிமிடம்‌. 


காபூலில்‌ முதல்‌ அமெரிக்க குண்டு வந்து விழுந்தது; வெடித்தது. 
அமெரிக்காவில்‌ புஷ்‌ அறிவித்தார்‌: “யுத்தம்‌ தொடங்கிவிட்டது.' 


இரண்டாவது குண்டு கந்தஹார்‌ நகரில்‌ விழுந்தது. மூன்றாவது, 


நான்காவது குண்டுகள்‌ எங்கே விழுந்தன என்று யாருக்கும்‌ தெரியாது. 
அதன்பின்‌ பொழிந்ததெல்லாம்‌ குண்டு மழைதான்‌. 


ஆப்கன்‌ முழுவதும்‌ அடுத்த ஒரு மணிநேரத்துக்குள்‌ மின்சாரம்‌ 
துண்டிக்கப்பட்டது. பல முக்கிய நகரங்களுக்கு குடிநீர்‌ வழங்கும்‌ வழிகள்‌ 
அடைக்கப்பட்டன. போக்குவரத்து சுத்தமாக நிறுத்தப்பட்டது. விமான 
நிலையங்கள்‌, வானொலி நிலையம்‌, மருத்துவ மனைகள்‌, முக்கிய அரசுக்‌ 
கட்டடங்கள்‌, அதிகாரிகளின்‌ வீடுகள்‌ சுற்றிவளைக்கப்பட்டன. 
மூச்சுவிடக்கூட அவகாசம்‌ கிடையாது. தாக்குதல்‌, தாக்குதல்‌, மேலும்‌ 
தாக்குதல்‌. 


ஆப்கன்‌ முழுவதும்‌ அல்‌ காயிதாவின்‌ முகாம்கள்‌ தேடித்தேடித்‌ 
தாக்கப்பட்டன. காபூலில்‌, கந்தஹாரில்‌, ஜலாலாபாத்தில்‌, மஸார்‌ இ 
ஷரீப்பில்‌, ஷாரஞ்ச்‌, பாரா போன்ற பகுதிகளில்‌, பாகிஸ்தான்‌ 
எல்லைகளில்‌ ஒரு இண்டு இடுக்கு விடாமல்‌ தேடினார்கள்‌. சந்தேகம்‌ 
எழுந்த இடங்களின்‌ மீதெல்லாம்‌ ராக்கெட்‌ தாக்குதல்‌ நடத்தப்பட்டது. 


ஒரு பக்கம்‌ அல்‌ காயிதா முகாம்கள்‌. இன்னொரு பக்கம்‌ தாலிபன்களின்‌ 
ராணுவக்‌ கேந்திரங்கள்‌. 


தாலிபன்களிடம்‌ இருந்த ராணுவம்‌ அளவில்‌ மிகச்‌ சிறியது. பயிற்சி 
பெற்ற வீரர்கள்தான்‌ என்றாலும்‌ நவீன ஆயுதங்கள்‌ ஏதும்‌ அவர்களிடம்‌ 
கிடையாது. மிக முக்கியமாக இரவு நேரங்களில்‌ தாக்குதல்‌ நடத்தும்‌ 
அமெரிக்க விமானங்களைத்‌ துல்லியமாகப்‌ பார்த்துச்‌ சுட்டு 
வீழ்த்தக்கூடிய புற ஊதாக்கதிர்‌ பைனாகுலர்கள்‌ பொருத்தப்பட்ட 
இயந்திரத்‌ துப்பாக்கிகள்‌ அவர்களிடம்‌ அறவே இல்லை. 


தமது உளவுத்துறையினர்‌ மூலம்‌ இந்தத்‌ தகவலை அறிந்துகொண்ட 
அமெரிக்கக்‌ கூட்டு ராணுவப்படை, இரவுகளில்‌ மட்டுமே தாக்குதல்‌ 
நடத்தியது. மூன்றே நாள்கள்‌. முழு வீச்சில்‌ நடத்தப்பட்ட இந்த இரவுத்‌ 
தாக்குதல்களில்‌ தாலிபன்களின்‌ பெரும்பாலான ராணுவம்‌ 
நிர்மூலமாகிப்போனது. ஒருமுறை கூட அவர்களால்‌ திரும்பத்‌ தாக்கவே 
முடியவில்லை. தற்காப்பு யுத்தம்‌ கூடச்‌ செய்யமுடியாமல்‌ வீதிகளில்‌ 
செத்து விழுந்தார்கள்‌. அல்லது ஓடிப்போய்‌ ஒளிந்துகொண்டார்கள்‌. 


இதற்கிடையில்‌, முல்லா ஓமரும்‌ ஒசாமா பின்லேடனும்‌ ஆப்கனை 
விட்டுத்‌ தப்பிச்‌ சென்றுவிடாதபடி, ஆப்கனிஸ்தானின்‌ நான்கு 
எல்லைப்புறங்களிலும்‌ வரிசை அமைத்து அமெரிக்க ராணுவ 
ஹெலிகாப்டர்கள்‌ இரவு பகலாகப்‌ பறந்துகொண்டே இருந்தன. 


மலைப்பகுதிகளில்‌ இப்பணியை ராணுவ டிரக்குகள்‌ மேற்கொண்டன. 


இந்த யுத்தத்தில்‌ அப்பாவி மக்கள்‌ மீது தாக்குதல்‌ நடத்தப்பட மாட்டாது 
என்றுதான்‌ அமெரிக்கா சொல்லியிருந்தது. ஆனால்‌ முதல்‌ நாள்‌ 
தொடங்கி முதல்‌ வாரத்துக்குள்‌ நூற்றுக்கணக்கான அப்பாவி 
ஆப்கானியர்கள்‌ குண்டடி பட்டுச்‌ சாகவேண்டியிருந்தது. சர்வதேச 
அளவில்‌ இது மிகப்பெரிய சர்ச்சைக்கு வித்திட்டது. 


கடைசி வரை தங்கள்‌ வீரர்கள்‌ பொதுமக்களின்‌ மீது தாக்குதல்‌ 
நிகழ்த்தவே இல்லை என்று மட்டுமே சொல்லிக்கொண்டிருந்த 
அமெரிக்க அரசு, அவ்வப்போது ஹெலிகாப்டர்களிலிருந்து உணவுப்‌ 
பொட்டலங்கள்‌ வீசி, அதைப்‌ புகைப்படமெடுத்து மீடியாவுக்கு 
அளித்தது. 


யாரும்‌ அதை நம்பத்‌ தயாராக இல்லை. சுட்டு வீழ்த்திவிட்டு வாய்க்கரிசி 
போடுவது போல்‌ இது என்ன நாடகம்‌? 


கேள்விகள்‌ எழத்தான்‌ செய்தன. ஆனால்‌ அமெரிக்கா பதில்‌ சொல்லும்‌ 
நிலைமையில்‌ இல்லை. ஒசாமா, ஒசாமாவைப்‌ பிடித்தாக வேண்டும்‌. 
அவர்‌ எங்கே இருக்கிறார்‌? 


தேடிக்கொண்டு போனபோது ஒசாமா சிக்கவில்லை. மாறாக இரண்டு 
முக்கியமான விஷயங்கள்‌ கிடைத்தன. 


முதலாவது, அமெரிக்காவைத்‌ திருப்பித்தாக்க, அல்‌ காயிதா ரசாயன 
ஆயுதங்களைப்‌ பயன்படுத்தும்‌ முடிவுக்கு வந்துவிட்ட விவரம்‌. 
இரண்டாவது ஒரு நோட்ஸ்‌. கோனார்‌ நோட்ஸ்‌ மாதிரி ஒரு நோட்ஸ்‌. 
தீவிரவாத நோட்ஸ்‌. அல்‌ காயிதா போராளிகளுக்காக ஒசாமா 
பின்லேடனும்‌ அவரது மூத்த தளபதிகளும்‌ இணைந்து உருவாக்கிய ஒரு 
கையேடு. 


O 


இது சாட்டிலைட்‌ யுகம்‌. தனியார்‌ தொலைக்காட்சிகளைக்‌ 
கண்டுகளிக்கவும்‌ வானிலை அறிக்கை தயார்‌ செய்யவும்‌ மட்டும்‌ 
பயன்படுவதல்ல சாட்டிலைட்‌. ஒரு நவீன யுத்தத்தில்‌ 
செயற்கைக்கோள்களின்‌ பங்கு அசாதாரணமானது. ஆப்கனிஸ்தான்‌ 
மீது அமெரிக்கா நிகழ்த்திய அந்த யுத்தத்தில்‌ இது 


வெட்டவெளிச்சமானது. 


யுத்தம்‌ தொடங்கிய நாளாக இரண்டு அமெரிக்க செயற்கைக்‌ கோள்கள்‌ 
ஆப்கனிஸ்தானின்‌ இண்டு இடுக்கு விடாமல்‌ தேடித்‌ 
துழாவிக்கொண்டிருந்தன. தினசரி நூற்றுக்கணக்கான 
புகைப்படங்களை எடுத்து அனுப்பிக்கொண்டே இருந்தன. 


அப்படிக்‌ கிடைத்த ஒரு செயற்கைக்கோள்‌ புகைப்படம்‌ ஜலாலாபாத்‌ 
நகருக்கு வெளீயே ஒதுக்குப்‌ புறமான ஓர்‌ இடத்தைச்‌ சுட்டிக்காட்டியது. 
முதலில்‌ அமெரிக்க நிபுணர்களுக்கு அந்தப்‌ படம்‌ சுட்டிக்காட்டும்‌ 
இடத்தில்‌ குவிந்திருப்பது என்ன என்று தெரியவில்லை. நுணுக்கமாக 
ஆராய்ந்து பார்த்தபோது அவர்கள்‌ அதிர்ச்சியின்‌ எல்லைக்கே 
சென்றார்கள்‌. 

எருமைகள்‌. காட்டெருமைகள்‌. ஏராளமான குதிரைகள்‌. கொஞ்சம்‌ 
நாய்கள்‌. ஓரிரு ஓநாய்கள்‌. அனைத்தும்‌ அந்தக்‌ குறிப்பிட்ட இடத்தைச்‌ 
சுற்றி ஆங்காங்கே இறந்து விழுந்துகிடந்தன. புகைப்படத்தில்‌ இந்தக்‌ 
காட்சியைக்‌ கண்டு, அதன்‌ அர்த்தத்தை உணர்ந்தபோது வெலவெலத்து 
விட்டார்கள்‌ அமெரிக்க அதிகாரிகள்‌. 


யுத்தத்தில்‌ ரசாயன ஆயுதங்களைப்‌ பயன்படுத்த முடிவு செய்து 
அவற்றை முதலில்‌ காட்டு விலங்குகளின்மேல்‌ பரீட்சித்துப்‌ 
பார்த்திருக்கிறார்கள்‌ என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைச்‌ செய்தது 
தாலிபன்களா, அல்‌ காயிதாவா என்று ஆராய்ச்சி 
செய்துகொண்டிருப்பதற்கு சமயமில்லை. இரண்டு படைகளும்‌ 
இணைந்துதான்‌ போரிட்டுக்கொண்டிருக்கின்றன. எந்த முக்கிய 
முடிவானாலும்‌ முல்லா ஓமரும்‌ ஒசாமா பின்லேடனும்‌ இணைந்துதான்‌ 
எடுப்பார்கள்‌. ஆகவே, உடனடியாக இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய 
ஏதாவது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும்‌. 

போரில்‌ ரசாயன ஆயுதங்கள்‌ பிரயோகிக்கப்படுமானால்‌ பிராந்தியத்தில்‌ 
ஓர்‌ உயிரும்‌ மிஞ்சாது. அமெரிக்க ராணுவம்‌, தாலிபன்கள்‌, ஆப்கன்‌ 
மக்கள்‌ என்று அத்தனை பேருமே இறக்க வேண்டியதுதான்‌. அதன்‌ 
அபாயம்‌ அப்படிப்பட்டது. 

ஆகவே அமெரிக்க அரசு, உடனடியாக ரஷ்யாவை உதவிக்கு 
அழைத்தது. ஏனெனில்‌ ரசாயன ஆயுதங்கள்‌ குறித்த விஷயத்தில்‌ 
அமெரிக்காவைக்‌ காட்டிலும்‌ ரஷ்யாவுக்கு அனுபவமும்‌ திறமையும்‌ 
அதிகம்‌. 

ஆப்கனில்‌ என்னென்ன ரசாயன ஆயுதங்கள்‌ இருக்க முடியும்‌? 


எங்கிருந்து அவை வாங்கிவரப்பட்டிருக்கும்‌? 


நான்கு விதமான ரசாயன ஆயுதங்கள்‌ உலகில்‌ உண்டு. Blister Agent 
என்கிற புகையும்‌ வகை ஒன்று. வீசப்பட்டதும்‌ வெளியாகும்‌ அந்தப்‌ 
புகையை சுவாசித்தால்‌ உடனே மயக்கமும்‌ சில மணி நேரங்களில்‌ 
மரணமும்‌ நிச்சயம்‌. (10/42 Age என்பது இரண்டாவது வகை. இது 
நேரடியாக இதயத்தைச்‌ சென்று தாக்கி, ரத்த ஓட்டத்தை உறையச்‌ 
செய்யும்‌ ரகம்‌. இதிலும்‌ சந்தேகமில்லாமல்‌ மரணம்‌ மட்டுமே இறுதி 
முடிவு. மூன்றாவது, Blood Agஜent என்று சொல்லப்படும்‌ ரத்தத்தை 
உறைய வைக்கும்‌ ரசாயன ஆயுதம்‌. சுவாசித்ததும்‌ அந்தப்‌ புகை 
நேரடியாக ரத்தத்தில்‌ சென்று கலந்து, ஓடிக்கொண்டிருக்கும்‌ சிவப்பு 
திரவத்தை உருட்டி எடுத்து லட்டு போல்‌ ஆக்கிவிடும்‌. ஆகவே, உடனடி 
மரணம்‌. Nerve Agent என்கிற நான்காவது வகை ரசாயன ஆயுதம்‌, 
நரம்புகளைச்‌ சென்று தாக்கும்‌. நரம்பு மண்டலத்தைச்‌ செயலிழக்கச்‌ 
செய்வதன்‌ மூலம்‌ துடித்துத்‌ துடித்துச்‌ சாகடிக்கும்‌. 

இந்த நான்கில்‌ எது தாலிபன்கள்‌ மற்றும்‌ அல்‌ காயிதாவின்‌ வசம்‌ 
இருக்கிறது? ஒன்றா, இரண்டா, நான்குமேவா? தெரியாது. 


ஆகவே அதைத்‌ தெரிந்துகொள்வதுதான்‌ உடனடிப்‌ பணி. ஆயிரத்தி 
ஐந்நூறு வீரர்களை உடனடியாக இந்தப்‌ பணியில்‌ அமர்த்தி, அல்‌ 
காயிதா முகாம்களில்‌ சல்லடை போடச்‌ சொன்னது அமெரிக்க அரசு. 


அப்படித்‌ தேடிப்போனபோது ரசாயன ஆயுதங்கள்‌ ஏதும்‌ 
அகப்படவில்லை அவர்களுக்கு. மாறாக அந்த நோட்ஸ்‌ அகப்பட்டது. 
தீவிரவாதக்‌ கோனார்‌ நோட்ஸ்‌. 


காபூலுக்கு வெளியே பதினைந்து கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ இருக்கும்‌ 
ரிஷ்கோர்‌ என்கிற இடத்தில்‌ இருந்த ஓர்‌ அல்‌ காயிதா முகாமைச்‌ சுற்றி 
வளைத்துத்‌ தாக்கி, அங்கிருந்தவர்களை வீழ்த்தியபிறகு உள்ளே சென்று 
சோதனையிட்டதில்‌ கொஞ்சம்‌ ஆயுதங்களுக்கு மத்தியில்‌ இந்த ஒரு 
புத்தகம்‌ மிக பத்திரமாக ப்ளாஸ்டிக்‌ கவருக்குள்‌ வைக்கப்பட்டிருந்தது. 


அரபு மொழியில்‌ எழுதப்பட்ட புத்தகம்‌. ஆங்காங்கே கையால்‌ எழுதி 
ப்ளாக்‌ எடுத்து அச்சிடப்பட்டிருந்தது. நடுநடுவே சில வரைபடங்களும்‌ 
விளக்கக்‌ குறிப்புகளும்‌ இருந்தன. முதலில்‌ அமெரிக்க வீரர்களுக்கு அது 
என்ன என்று புரியவில்லை. எதற்கும்‌ இருக்கட்டும்‌ என்று கையோடு 
எடுத்துச்‌ சென்று ஓய்ந்த பொழுதில்‌ திறந்து வைத்து ஆராய்ச்சி செய்து 
பார்த்தபோதுதான்‌ புரிந்தது. (அந்த அரபுமொழிப்‌ புத்தகத்தைப்‌ படித்துப்‌ 


பார்த்து அமெரிக்க வீரர்களுக்கு விளக்கம்‌ சொன்னது, ஆப்கனில்‌ 
இருந்த வடக்குக்‌ கூட்டணிப்‌ படையைச்‌ சேர்ந்த சில மூத்த 
உறுப்பினர்கள்‌. தாலிபன்களுக்கு எதிரான அமெரிக்க யுத்தத்தில்‌ 
அவர்கள்‌ அமெரிக்காவை ஆதரித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌.) 


பயிற்சிக்கு வரும்‌ போராளிகளுக்கு அல்‌ காயிதா வழங்கிக்கொண்டிருந்த 
பாடப்புத்தகம்‌ அது. தீவிரவாதப்‌ பாடம்‌. அல்‌ காயிதாவின்‌ மூத்த 
போராளிகளும்‌ தளபதிகளும்‌ தங்களது முந்தைய அனுபவங்களின்‌ 
அடிப்படையில்‌ அந்தப்‌ பாடத்திட்டத்தை எழுதியிருந்தார்கள்‌. 


1. குண்டு வைப்பது எப்படி என்று ஒரு பாடம்‌. 

2. தனி நபரைக்‌ கொல்வது எப்படி, ஒரு கூட்டத்தில்‌ சிலபேரை 
மொத்தமாகக்‌ கொல்வது எப்படி என்று ஒரு பாடம்‌. 

3. விமானங்களைக்‌ கடத்துவது எப்படி என்று ஒரு தனிப்பாடம்‌. 

4. விமானங்களை ஆயுதமாக மாற்றுவது எப்படி என்று ஒரு பாடம்‌. 

௦. மனித வெடிகுண்டாகச்‌ செயல்படுவோர்‌ கடைப்பிடிக்கவேண்டிய 
விதிமுறைகளைச்‌ சொல்லும்‌ தனியொரு பகுதி. 

6. துப்பாக்கி ரிப்பேர்‌ செய்வது எப்படி? 

7. ஒரு ராணுவ அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்‌, எப்படி 
இயங்கவேண்டும்‌ என்று சொல்லித்தரும்‌ ஒரு பகுதி. 

8. ஜிஹாத்‌ போராளிகளுக்கான அடிப்படைத்‌ தகுதிகளை விவரிக்கும்‌ 
தனியொரு பகுதி. 

9. பொருளாதார நிலைமை, பணத்தின்‌ முக்கியத்துவம்‌, பணத்தைப்‌ 
பாதுகாப்பது, எப்படி செலவிடுவது என்பது போன்ற விவரங்களை 
விவரிக்கும்‌ ஒரு பாடம்‌. 

10. தீவிரவாதிகள்‌ எம்மாதிரியான இடங்களில்‌ தங்கவேண்டும்‌, 
எப்படிப்பட்ட அபார்ட்மெண்ட்களை வாடகைக்கு எடுக்க வேண்டும்‌, 
ஓட்டல்‌ அறைகளை எந்தெந்த காரியங்களுக்குப்‌ பயன்படுத்தலாம்‌, 
வீடுகளில்‌ தங்கும்போது என்ன செய்யலாம்‌, வாடகைக்குத்‌ 
தங்கும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள்‌ ஆகியவற்றை 
விளக்கும்‌ ஒருபகுதி. 

11. தகவல்‌ தொடர்பு மற்றும்‌ பாதுகாப்பாகப்‌ பயணம்‌ செய்வது குறித்த 
குறிப்புகள்‌. 

12. பயிற்சி முகாம்கள்‌ குறித்த தனிப்பகுதி. பயிற்சி முகாம்கள்‌ 
எந்தெந்தமாதிரியான இடங்களில்‌ நடத்தப்பட வேண்டும்‌? என்னென்ன 
பயிற்சிகள்‌ அத்தியாவசியம்‌? சிறப்புப்‌ பயிற்சிகள்‌ எவை எவை? போன்ற 
விவரங்கள்‌. 


13. ஆயுதங்கள்‌ குறித்துத்‌ தனிப்பாடம்‌. 


14. போராளிகளின்‌ பாதுகாப்புக்கான குறிப்புகள்‌. (திருமணமான 
போராளிகள்‌, ஜிஹாத்‌ குறித்து ஒருபோதும்‌ தம்‌ மனைவியிடம்‌ 
பேசக்கூடாது என்பது இந்தப்‌ பகுதியின்‌ முதல்‌ கட்டளை.) 

15. ஒற்றறிதல்‌. 

16. தீவிரவாதிகளின்‌ சந்திப்பு குறித்து ஒரு பாடம்‌. ஒரு குறிப்பிட்ட 
விஷயம்‌ குறித்து விவாதிக்க ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள்‌ 
கூடும்போது கடைபிடிக்கவேண்டிய விதிமுறைகள்‌. 

17. அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின்‌ உளவு அமைப்புகள்‌ 
குறித்த விவரங்கள்‌. 

18. இறுதியாக, தனி நபராக அல்லாமல்‌ ஒரு குழுவாக இணைந்து 
பணியாற்றுவதன்‌ முக்கியத்துவம்‌ மற்றும்‌ லாபம்‌ குறித்த 
போதனையுடன்‌ இந்தப்‌ பாடப்புத்தகம்‌ நிறைவடைகிறது. 


சுமார்‌ எண்பது பக்கங்கள்‌ வரக்கூடிய புத்தகம்‌ இது. இத்தனை 
சிரத்தையாக பள்ளிக்கூடங்களில்‌ கூட பாடத்திட்டம்‌ 
வகுக்கப்படுவதில்லை என்று தோன்றுமளவுக்குப்‌ பார்த்துப்‌ பார்த்துத்‌ 
தயாரிக்கப்பட்ட புத்தகம்‌ அது. 


ஆப்கன்‌ யுத்தத்தில்‌ அமெரிக்காவால்‌ அதிகபட்சம்‌ சாதிக்க முடிந்த 
விஷயம்‌ இதுதான்‌. அந்தக்‌ கையேட்டைக்‌ கைப்பற்றியது. ஒசாமா 
பின்லேடனையும்‌ முல்லா முகம்மது ஓமரையும்‌ அவர்களால்‌ பிடிக்க 
முடியவில்லை. இன்றுவரை ஒசாமா எங்கே இருக்கிறார்‌ என்று நம்மைப்‌ 
போலவேதான்‌ அமெரிக்க அரசும்‌ கேட்டுக்கொண்டிருக்கிறது. 


நடுவே பல சமயம்‌ ஒசாமா பாகிஸ்தானில்‌ இருக்கிறார்‌ என்றும்‌, 
ஆப்கனிஸ்தானில்தான்‌ இருக்கிறார்‌ என்றும்‌ அவர்‌ இறந்துவிட்டார்‌ 
என்றும்‌ பல்வேறு விதமான வதந்திகள்‌ வந்தாலும்‌ டிசம்பர்‌ 2005ல்‌ 
ஒசாமாவின்‌ முதல்‌ நிலை ஆலோசகரான அல்‌ ஜவாஹிரி பகிரங்கமாக 
“ஒசாமா உயிருடன்‌ தான்‌ இருக்கிறார்‌, விரைவில்‌ ஜிஹாதின்‌ அடுத்தப்‌ 
பரிமாணம்‌ வெளிப்படும்‌' என்றும்‌ அறிவிக்கும்‌ வரை இந்த எதுவுமே 
நிச்சயமாக இல்லை. 


இப்போது தெரியவந்திருப்பது ஒசாமா உயிருடன்‌ தான்‌ இருக்கிறார்‌ 
என்கிற விஷயம்‌. எங்கே இருக்கிறார்‌ என்பது இன்னும்‌ தெரியாத 
விஷயமே. யூகங்களின்‌ அடிப்படையில்‌ இதற்கான விடையைத்‌ 
தேடுவது வீண்வேலை. 


மீண்டும்‌ அவர்‌ வெளிப்படும்‌ இடம்‌ ஆப்கனிஸ்தானாக இருக்கக்கூடாது 
என்று வேண்டுமானால்‌ பிரார்த்திக்கலாம்‌. ஏனெனில்‌, செப்டெம்பர்‌ 11 


சம்பவத்துக்கு பதிலடி தருவதாக ஆப்கன்‌ மீது அமெரிக்கா 
படையெடுத்ததன்‌ தொடர்ச்சியாக அங்கே அரங்கேறிய கொடூரங்கள்‌ 
கொஞ்சநஞ்சமல்ல. பல்லாயிரக்கணக்கான ஆப்கானியர்கள்‌ 
அகதிகளாக நாலாபுறமும்‌ சிதறி ஓடினார்கள்‌. சோற்றுக்கும்‌ 
உறைவிடத்துக்கும்‌ வழியின்றி அடைக்கலம்‌ தேடி அண்டை நாடுகளின்‌ 
கதவுகளைத்‌ தட்டினார்கள்‌. இனி மீளவே முடியாத எல்லைக்குச்‌ 
சென்றுவிட்டோமோ என்று பரிதவித்தார்கள்‌. 


இத்தனை அவலங்களுக்கும்‌ அப்பால்‌, தாலிபன்களை ஒழித்து, ஹமீத்‌ 
கர்சாய்‌ தலைமையில்‌ ஒரு ஆட்சிமாற்றத்துக்கு வித்திடமுடிந்ததைச்‌ 
சொல்ல வேண்டும்‌. யுத்த சமயத்தில்‌ நடந்த அத்தனை மனித உரிமை 
மீறல்களுக்கும்‌ இது ஒன்றுதான்‌ பரிகாரம்‌. ஜனநாயகம்‌. அதுவும்‌ 
ஆப்கனில்‌ ஜனநாயகம்‌. 


இது தழைப்பதற்காகவாவது ஒசாமா பின்லேடனும்‌ அவரது அல்‌ 
காயிதாவும்‌ ஆப்கனில்‌ மீண்டும்‌ நிலைகொள்ளாமல்‌ இருப்பது நல்லது. 


ஆட்கள்‌ வேலை செய்கிறார்கள்‌ 


தான்‌ செய்த எந்த ஒரு தாக்குதல்‌ நடவடிக்கைக்கும்‌ நேரடியாக, 
பகிரங்கமாகப்‌ பொறுப்பேற்று அறிவிக்கும்‌ வழக்கம்‌ அல்‌ 
காயிதாவுக்குக்‌ கிடையாது. ஆதாரங்கள்‌ தேடி, செய்தது அவர்கள்தான்‌ 
என்று அறிவித்தால்‌ மறுப்பதும்‌ கிடையாது, ஏற்றுக்கொள்வதும்‌ 
கிடையாது. 


ன தவ வயது முதலே அல்‌ காயிதா கடைப்பிடித்துவரும்‌ ஒரு 
பாணி. 


ஆதாரபூர்வமாக அல்‌ காயிதாதான்‌ செய்தது என்று 
உறுதிப்படுத்தப்பட்ட சம்பவங்களை இந்நூலின்‌ இரண்டாவது 
அத்தியாயத்தில்‌ பார்த்திருப்பீர்கள்‌. அப்படி உறுதிப்படுத்த இயலாத 
எத்தனையோ சம்பவங்களும்‌ உள்ளன. செச்னியா, அஜர்‌ பைஜன்‌, 
போஸ்னியா போன்ற சில ரஷ்யக்‌ கூட்டமைப்பிலிருந்து பிரிந்த 
தேசங்களில்‌ நடைபெற்ற உள்நாட்டு யுத்தங்களில்‌ அல்‌ காயிதா 
மறைமுகமாகப்‌ பங்கேற்றுப்‌ போரிட்டிருப்பதாக ஒரு யூகம்‌ உண்டு. 
அப்படிப்‌ போரிடாவிட்டாலும்‌ அங்குள்ள போராளி இயக்கங்களுக்குப்‌ 
போர்ப்பயிற்சி அளித்து, பண உதவி, ஆயுத உதவிகள்‌ செய்திருக்கிறது 
என்று அநேகமாக அல்‌ காயிதா குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கும்‌ 
அத்தனை பேருமே சொல்கிறார்கள்‌. 


அல்‌ காயிதாவின்‌ சர்வதேச நெட்‌ ஒர்க்‌ என்பது இத்தகைய உதவி 
நடவடிக்கைகளின்‌ மூலம்தான்‌ வலுப்பெற்றது. இந்தியா உள்பட உலகம்‌ 
முழுவதும்‌ சுமார்‌ அறுபது நாடுகளில்‌ அல்‌ காயிதாவுக்குக்‌ கிளைகளோ, 
தொடர்புகளோ உண்டு என்பதையும்‌ இங்கே கவனத்தில்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

அல்‌ காயிதா நிகழ்த்திய, மற்றும்‌ நிகழ்த்தியதாகச்‌ சொல்லப்பட்ட 
தாக்குதல்களின்‌ பட்டியல்‌ இங்கே: 

1. 1992ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ ஏமன்‌ நாட்டின்‌ ஏடன்‌ 
துறைமுகத்துக்கு அருகே உள்ள இரு ஓட்டல்களில்‌ வெடிகுண்டு 
வைத்தது. அமெரிக்க மாலுமிகளையும்‌ ராணுவ வீரர்களையும்‌ 
கொல்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இம்முயற்சியில்‌ ஒரு ஏமன்‌ 


நாட்டைச்‌ சேர்ந்தவரும்‌ ஆஸ்திரிய சுற்றுலாப்பயணி ஒருவரும்‌ மட்டும்‌ 
பலியானார்கள்‌. அமெரிக்கர்கள்‌ யாருக்கும்‌ உயிர்ச்சேதம்‌ இல்லை. 


2. 1993ம்‌ வருடம்‌ சோமாலியாவுக்கு அமெரிக்கப்‌ படைகள்‌ வந்ததைக்‌ 
கண்டித்து நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்‌. இதில்‌ சில அமெரிக்க 
ஹெலிகாப்டர்களை அல்‌ காயிதாவினர்‌ வீழ்த்தினார்கள்‌. சோமாலிய 
இளைஞர்களையே பயன்படுத்தி இந்த யுத்தத்தை மேற்கொண்டது அல்‌ 
காயிதா. 


3. 1993 அமெரிக்க வர்த்தக மையக்‌ கட்டடத்தில்‌ குண்டு வைத்த 
சம்பவம்‌. சம்பந்தப்பட்ட ரம்ஸி யூசூஃப்‌ என்கிற போராளி அப்போது 
அல்‌ காயிதாவின்‌ நேரடி உறுப்பினராக இல்லை என்றபோதும்‌ 
திட்டத்துக்கு அல்‌ காயிதாதான்‌ பின்னணியில்‌ இருந்து உதவி செய்தது. 


4. 1995ம்‌ ஆண்டு நவம்பரில்‌ சவூதி அரேபியத்‌ தலைநகர்‌ ரியாதில்‌ 


இருந்த அமெரிக்க ராணுவ முகாமின்மீது தாக்குதல்‌ நிகழ்த்தியது. 
இரண்டு இந்தியர்கள்‌ உள்பட ஏழுபேர்‌ இதில்‌ பலியானார்கள்‌. 


௦. 1996ம்‌ ஆண்டு சவூதி அரேபியாவில்‌ தஹ்ரன்‌ என்கிற இடத்தில்‌ 
நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டுத்‌ தாக்குதல்‌. இதில்‌ பல அமெரிக்க 
அதிகாரிகள்‌ பலியானார்கள்‌. அல்‌ காயிதாதான்‌ இச்சம்பவத்துக்குக்‌ 
காரணம்‌ என்று சொல்லப்பட்டது. ஆனால்‌ ஹெஸ்புல்லா அமைப்பின்‌ 
சவூதி பிரிவுதான்‌ இதனை திட்டமிட்டு நடத்தியது என்றும்‌ சொல்வோர்‌ 


உண்டு. 


௦. 1998 ஆகஸ்டில்‌ கென்யாவிலும்‌ தான்ஸானியாவிலும்‌ உள்ள 
அமெரிக்க தூதரகங்கள்‌ மீது நிகழ்த்தப்பட்ட தற்கொலைப்படைத்‌ 
தாக்குதல்‌. இருநூறுக்கும்‌ மேற்பட்டவர்கள்‌ இறந்தார்கள்‌. சுமார்‌ 


ஐயாயிரம்‌ பேர்‌ காயமடைந்தார்கள்‌. 


7. 1999ம்‌ ஆண்டு டிசம்பரிலும்‌ 2000ம்‌ ஆண்டுத்‌ தொடக்கத்திலும்‌ 
ஜோர்டனில்‌ புத்தாண்டுக்‌ கொண்டாட்டத்துக்காக வருகைதரும்‌ 
அமெரிக்க மற்றும்‌ இஸ்ரேலிய சுற்றுலாப்‌ பயணிகள்‌ மீது தாக்குதல்‌ 
நடத்த அல்‌ காயிதா திட்டமிட்டதாக ஜோர்டன்‌ அரசு தெரிவித்தது. 
ஆனால்‌ இந்தத்‌ தாக்குதல்‌ நடக்கவில்லை. தாக்குதலுக்காக 
அனுப்பப்பட்ட 28 அல்‌ காயிதா போராளிகளை ஜோர்டன்‌ அரசு கைது 
செய்துவிட்டதாக அறிவித்தது. 


8. அதே புத்தாண்டு சமயம்‌ அமெரிக்காவில்‌ உள்ள லாஸ்‌ ஏஞ்சல்ஸ்‌ 
விமான நிலையத்தைத்‌ தகர்க்கும்‌ திட்டத்துடன்‌ கனடா வழியாக 


அமெரிக்க எல்லைக்குள்‌ நுழைந்த அகமது ரெஸம்‌ (Ahmed Ressam) 
என்கிற அல்‌ காயிதா போராளியை, எல்லைக்காவல்‌ படையினர்‌ கைது 
செய்தார்கள்‌. அவனிடம்‌ இருந்த பெட்டியில்‌ வெடிகுண்டுகள்‌ 
இருந்ததாக அமெரிக்க அரசு சொன்னது. 


9. ஜனவரி 3, 2000 அன்று யு.எஸ்‌.எஸ்‌. சுலிவன்ஸ்‌ என்கிற அமெரிக்க 
கடற்படைக்‌ கப்பலைத்‌ தகர்ப்பதற்காகச்‌ சென்ற அல்‌ காயிதாவின்‌ 
வெடிமருந்துகள்‌ நிரப்பப்பட்ட படகு, தன்‌ இலக்கை அடைவதற்குள்‌ 
எடை தாங்காமல்‌ மூழ்கிப்‌ போனது. 


10. அக்டோபர்‌ 2000 - யு.எஸ்‌.எஸ்‌.கோல்‌ என்கிற அமெரிக்க 
கடற்படைக்‌ கப்பலை அல்‌ காயிதாவின்‌ வெடிமருந்து நிரப்பிய படகு 
சென்று மோதி அழித்தது. 

11. கிட்டத்தட்ட இதே சமயத்தில்‌ ஃப்ரான்ஸ்‌ நாட்டில்‌ ஸ்டிராஸ்பர்க்‌ 
நகரில்‌ உள்ள ஒரு தேவாலயத்தை வெடிவைத்துத்‌ தகர்க்க அல்‌ காயிதா 
திட்டம்‌ தீட்டி, தனது ஜெர்மானியக்‌ கிளையிலிருந்து ஆள்களை அனுப்ப 
உத்தேசித்திருந்தது. ஆனால்‌ ஜெர்மானிய காவல்‌ துறையினரின்‌ 
முயற்சியில்‌ திட்டம்‌ முறியடிக்கப்பட்டதாகச்‌ சொல்லப்பட்டது. 


12. செப்டெம்பர்‌ 11, 2001. அமெரிக்காவில்‌ உள்ள உலக வர்த்தக 
மையக்‌ கட்டடங்கள்‌ மீதும்‌ பெண்டகன்‌ என்கிற ராணுவத்‌ 
தலைமையகம்‌ மீதும்‌ நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள்‌. 


13. 2002ம்‌ ஆண்டு பாரீஸ்‌ நகரில்‌ உள்ள அமெரிக்க தூதரகத்தின்‌ மீது 


குண்டு வீசித்‌ தாக்க ஒரு திட்டம்‌ தீட்டப்பட்டது. ஆனால்‌ இது 
தடுக்கப்பட்டுவிட்டது. 


14. துனிஷியாவில்‌ உள்ள எல்‌ க்ரிபா (1 ba) யூத தேவாலயத்தைத்‌ 
தகர்க்கத்‌ தீட்டப்பட்ட திட்டம்‌, ஜோர்டன்‌, இந்தோனேஷியா, 
மொராக்கோ, சிங்கப்பூர்‌ போன்ற தேசங்களில்‌ நிகழ்த்தத்‌ தீட்டப்பட்ட 
பல்வேறு திட்டங்கள்‌ கடைசி நிமிடத்தில்‌ முறியடிக்கப்பட்டதாக 
அந்தந்த தேசத்து அரசுகளால்‌ சொல்லப்பட்டன. 


15. லாரன்ஸ்‌ போலே (Laurence Foley) என்கிற அமெரிக்க அரசின்‌ 
உயரதிகாரி ஒருவரை ஜோர்டனில்‌ வைத்துக்‌ கொலை செய்த அபூ 
மூசாப்‌ அல்‌ ஜர்காவி (Abu Musab al - Zarqawi) என்கிற ஈராக்கைச்‌ 
சேர்ந்த தீவிரவாதி, அங்கே அல்‌ காயிதாவின்‌ ஏஜெண்டாகச்‌ 
செயல்பட்டுக்கொண்டிருந்தவன்‌ என்று சொல்லப்பட்டது. ஆனால்‌ 
ஜர்காவி, பெய்யத்‌ எல்‌ இமாம்‌ என்கிற தனியொரு இயக்கத்தை நடத்தி 


வந்தவன்‌ என்பதையும்‌ கவனிக்க வேண்டும்‌. 


16. மொஸாம்பஸாவில்‌ நவம்பர்‌ 2002ல்‌ நிகழ்த்தப்பட்ட கார்‌ குண்டு 
வெடிப்புச்‌ சம்பவத்துக்கும்‌ 2003ம்‌ ஆண்டு ரியாத்‌, இஸ்தான்புல்‌ 
நகரங்களில்‌ நிகழ்த்தப்பட்ட பல்வேறு குண்டுவெடிப்புச்‌ 
சம்பவங்களுக்கும்‌ அல்‌ காயிதாதான்‌ பொறுப்பு என்று அந்தந்த நாட்டு 
அரசுகள்‌ தெரிவித்தன. 


17. 2002 அக்டோபரிலும்‌ மீண்டும்‌ 2005ம்‌ ஆண்டும்‌ 
இந்தோனேஷியாவின்‌ பாலி நகரில்‌ நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டுத்‌ 
தாக்குதலுக்கு ஜமா இஸ்லாமியா அமைப்பு பொறுப்பேற்றாலும்‌ 
இத்தாக்குதலின்‌ பின்னணியில்‌ அல்‌ காயிதாவின்‌ ஒத்துழைப்பு உண்டு 
என்று இந்தோனேஷிய அரசாங்கம்‌ சொன்னது. 


18. ஜூலை 7, 2005 அன்று லண்டன்‌ நகரில்‌ நிகழ்த்தப்பட்ட 
தொடர்குண்டு வெடிப்புச்‌ சம்பவங்களின்‌ பின்னணியிலும்‌ அல்‌ 
காயிதாவின்‌ பங்களிப்பு உண்டு என்று சந்தேகிக்கப்படுகிறது. 


19. ஜூலை 23, 2005 அன்று எகிப்தில்‌ அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட 
கார்‌ குண்டு வெடிப்புச்‌ சம்பவங்களின்‌ பின்னணியிலும்‌ அல்‌ காயிதா 
உள்ளதாக சந்தேகம்‌ இருக்கிறது. 


20. நவம்பர்‌ 9, 2005 அன்று ஜோர்டன்‌ தலைநகர்‌ அம்மானில்‌ உள்ள 
மூன்று ஓட்டல்களில்‌ நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டுத்‌ தாக்குதல்களில்‌ 
மொத்தம்‌ 57 பேர்‌ இறந்தார்கள்‌. இவை அமெரிக்கர்களால்‌ நடத்தப்படும்‌ 
ஓட்டல்கள்‌ என்பதை வைத்து, இந்தச்‌ சம்பவமும்‌ அல்‌ காயிதாவால்‌ 
திட்டமிடப்பட்டிருக்கலாம்‌ என்று சந்தேகிக்கப்படுகிறது. 


0௦௦ 


ஆசிரியரின்‌ பிற அரசியல்‌ நூல்கள்‌ 


பாக்‌: ஒரு புதிரின்‌ சரிதம்‌ 

டாலர்‌ தேசம்‌ 

நிலமெல்லாம்‌ ரத்தம்‌ 

மாயவலை 

9/11 - சூழ்ச்சி வீழ்ச்சி மீட்சி 

ஹிட்லர்‌ 

ஐ.எஸ்‌.ஐ: நிழல்‌ அரசின்‌ நிஜ முகம்‌ 
காஷ்மீர்‌ 

ஆர்‌.எஸ்‌.எஸ்‌: மதம்‌ மதம்‌ மற்றும்‌ மதம்‌ 
மாவோயிஸ்ட்‌: அபாயங்களும்‌ பின்னணிகளும்‌ 
ஆயில்‌ ரேகை 

பிரபாகரன்‌: வாழ்வும்‌ மரணமும்‌ 

இராக்‌: ப்ளஸ்‌ சதாம்‌ மைனஸ்‌ சதாம்‌ 
கலவரகாலக்‌ குறிப்புகள்‌ 

ஆடிப்பாரு மங்காத்தா 
சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்துக்கு 
பர்வேஸ்‌ முஷாரஃப்‌ 


